BELLHETHER யூதா- விரிவுரை | 
INTENTIONAL JUDE - COMMENTARY PUBLISHERS 


யூதா எழுதின நிருபம்‌ பொதுவான 
நிருபம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 
ஏனெனில்‌ இந்த நிருபம்‌ ஒரு தனிப்பட்ட 
நபருக்கோ, அல்லது ஒரு தனிப்பட்ட 
குடும்பத்தாருக்கோ அல்லது ஒரு 
தனிப்பட்ட சபைக்கோ எழுதப்படவில்லை. 
இந்த நிருபம்‌ எல்லா விசுவாசிகளுக்கும்‌ 
பொதுவாக எழுதப்பட்டிருக்கிறது. 
அப்போஸ்தலர்‌ பேதுரு எழுதிய 
இரண்டாவது நிருபத்திலுள்ள 
இரண்டாவது அதிகாரமும்‌, யூதா எழுதின 
இந்த நிருபமும்‌ பொதுவான 
கருத்துடையவை. கள்ளப்போதகர்களுக்கு 
விரோதமாக இந்த நிருபத்தில்‌ 
எச்சரித்துச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
மேலும்‌ விசுவாசிகளிடத்தில்‌ அன்பு, 
சகோதர சிநேகம்‌, உண்மை, பரிசுத்தம்‌ 
ஆகியவை நிரம்பியிருக்கவேண்டும்‌ 
என்னும்‌ பொதுவான ஆலோசனைகளும்‌ 
இந்த நிருபத்தில்‌ உள்ளன. 





மயம்‌ 
யய 1 


நிருபத்தின்‌ ஆசிரியர்‌ (யூதா 11 


நிருபம்‌ எழுதுவதற்கான காரணம்‌ 
(யூதா 1:3). கள்ளப்போதகர்களின்‌ சுபாவம்‌ 


(யூதா 19)... கள்ளப்போதகர்களை 
பின்பற்றுவதினால்‌ ஏற்படும்‌ ஆபத்துக்கள்‌ 
யூதா 155-7), சொப்பனக்காரருக்கு 
எதிரான எச்சரிப்புத்கள்‌ (யூதா 1:8-13) 
ஏனோக்கின்‌ தீர்க்கதரிசனம்‌ 
யூதா... 11415)... வஞ்சிக்கிறவர்களின்‌ 
சுபாவங்கள்‌ (யூதா 14649) 
விசுவாசிகளுக்கு ஆலோசனைகள்‌ 
யூதா 1:20,21) விசுவாசிகள்‌ 
வஞ்சிக்கிறவர்களிடம்‌ நடந்துகொள்ள 
வேண்டிய முறை (யூதா 1:22,23) 
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக 
(யூதா 12425) 


மூதா 
யூதா 1:1,2 


யூதா 1:1. இயேசுகிறிஸ்துவினுடைய 
ஊழியக்காரனும்‌, யாக்கோபினுடைய 
சகோதரனுமாயிருக்கிற மூதர 
பிதாவாகிய தேவனாலே. 
பரிகத்தமாக்கப்‌ பட்டவர்களும்‌, 
இயேசு கிறிஸ்துவினாலே 
காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்‌ 
பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது: 


மூதா 1:2. உங்களுக்கு இரக்கமும்‌ 
சமாதானமும்‌ அன்பும்‌ பெருகக்கடவது. 


இந்த நிருபத்தின்‌ ஆசிரியர்‌ யூதா. 
இவர்‌ யாக்கோபினுடைய சகோதர்‌. இவர்‌ 
யாக்கோபின்‌ சந்ததியில்‌ வந்தவர்‌. இது 
இவருக்கு மிகப்பெரிய சிலாக்கியம்‌, 
யாக்கோபின்‌ சந்ததியில்‌ பிறந்திருப்பது 
இவருக்குக்‌ கிடைத்திருக்கிற மிகப்பெரிய 
மேன்மை. யூதா என்னும்‌ பெயரில்‌ ஒரு 
துன்மார்க்கனும்‌ 
கர்த்தராகிய 
காட்டிக்கொடுத்தவன்‌. 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


ந 
PUELSHERS 


யூதா என்னும்‌ ஒரே 
பெயரில்‌ நல்லவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
துன்மார்க்கரும்‌ இருக்கிறார்கள்‌ 
நம்முடைய பெயரில்‌ இதற்கு முன்பு 
யாராவது நல்லவர்‌ இருந்திருந்தால்‌, அது 
நமக்கு மேன்மையாகமிருக்கும்‌. அதே 
வேளையில்‌ நம்முடைய பெயரில்‌ இதற்கு 
முன்பாக யாராவது துணிகரமான 
பாவிகள்‌ இருந்திருந்தால்‌, அது நமக்கு 
வருத்தமாகத்தான்‌ இருக்கும்‌. கர்த்தர்‌ 
நம்மை அறிந்திருக்கிறார்‌. மனுஷர்‌ 
பெயரை வைத்து நம்மைப்‌ பார்க்கிறார்கள்‌. 
கர்த்தரோ நம்முடைய இருதயத்தைப்‌ 
பார்க்கிறார்‌. இந்த நிருபத்தின்‌ 
ஆசிரியர்‌ யூதாஸ்காரியோத்தைப்போல 
ஒரு துன்மார்க்கனல்ல. இவர்‌ 
இயேசுகிறிஸ்துவைக்‌ காட்டிக்‌ 
கொடுக்கவில்லை. 

இந்த நிருபத்தின்‌ ஆசிரியராகிய 

தா இயேசுகிறிஸ்துவினுடைய 
யர்‌ ஒருவர்‌. கிறிஸ்துவின்‌ 


ஊழியத்தை உண்பையாய்ச்‌ செய்கிறவர்‌. 
யூதாஸ்காரியோத்தோ 


இபேசு 
கிறிஸ்துவைக்‌ காட்டிக்கொடுத்தவன்‌. யூதா 
தன்னைப்பற்றி எழுதும்போது, 
'இயேசுகிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன்‌” 
என்றே தன்னை குறிப்பிடுகிறார்‌ 
கிறிஸ்துவின்‌ ஊழியத்தைச்‌ செய்வது 
நமக்குக்‌ கிடைத்திருக்கிற பெரிய 
சிலாக்கியம்‌. நாம்‌ இந்த உலகத்தில்‌ எந்த 
வேலையைச்‌ செய்தாலும்‌, எந்த 
தொழிலைச்‌ செய்தாலும்‌, கிறிஸ்துவின்‌ 
ஊழியத்தைச்‌ செய்வதுதான்‌ நமக்கு 
மேன்மையானது, 


இந்த நிருபத்தின்‌ ஆசிரியரான யூதா 
இயேசுகிறிஸ்துவுக்கு மாம்ச உறவின்படி 
சொந்தக்காரர்‌. ஆனால்‌ யூதா தன்னை 
இயேசுகிறிஸ்துவின்‌ சொந்தக்காரர்‌ 
என்று சொல்லி பெருமைப்படுத்தவில்லை. 
தன்னை இபேசுகிறிஸ்துவினுடைய 
ஊழியக்காரன்‌ என்று சொல்லி யூதா 
சந்தோஷப்படுகிறார்‌. நாம்‌ கர்த்தருக்கு 
எப்படிப்பட்ட ஊழியத்தைச்‌ செய்தாலும்‌ 
அது நமக்குக்‌ கிடைத்திருக்கிற மேன்மை. 
நாம்‌ கிறிஸ்துவுக்கு சாதாரண 
எ ல்த்துலை இல்‌ 

(டைய  ஊழியக்காரராக 

அப்‌ 





யம்‌ 
யய 1 


அப்போஸ்தலர்கள்‌ அப்போஸ்தல. 
ஊழியத்திற்கு நியமிக்கப்படுவதற்கு. 
பாக, அவர்களும்‌ இயேசு 
கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரராகத்தான்‌ 
இருந்தார்கள்‌ இப்போதும்‌ அவர்கள்‌ 
அப்போஸ்தலராகயிருந்தாலும்‌ அவர்களும்‌ 


கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்கள்தான்‌. 


இந்த நிருபத்தின்‌ ஆசிரியரான 
யாக்கோபினுடைய சகோதரர்‌. 
ஆதித்திருச்சபைக்கு 
யாக்கோபு தலைவராகயிருந்தார்‌. 
யாக்கோபும்‌ யூதாவும்‌ ஒரு தாய்‌ வயிற்றுப்‌ 
பிள்ளைகளா அல்லது கிறிஸ்துவுக்குள்‌ 
விசுவாச சகோதரர்களா என்பது பற்றி 
வேதபண்டிதர்கள்‌ ஆராய்ச்சி 
செய்துவருகிறார்கள்‌. 


யூதா இந்த நிருபத்தை பிதாவாகிய 
தேவனாலே பரிசுத்தமாக்கப்‌ 
பட்டவர்களுக்கு எழுதுகிறார்‌ 
இவர்கள்‌ இயேசுகிறிஸ்துவினாலே. 
காக்கப்பட்டவர்கள்‌. கிறிஸ்துவினாலே 
க்கப்‌ பட்டவர்கள்‌. 

கர்த்தராகிய 
கிறிஸ்துவினால்‌. 

நாம்‌ இந்த 


அழைக்கப்‌ 
விசுவாசிகளெல்லோரும்‌ 
இயேசு 
அழைக்கப்பட்டவர்கள்தான்‌. 
உலகத்திலிருந்து பிரிந்து வருமாறு 
அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌ பாவத்தை 
விட்டு விலகி இயேசுகிறிஸ்துவிடம்‌ 
வருமாறு அழைக்கப்படுகிறோம்‌. 


விசுவாசிகள்‌ பிதாவாகிய 
தேவனால்‌ பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்‌. 
நாம்‌ விசுவாசத்தினால்‌ பரிசுத்தமாக்கப்‌ 
பட்டிருக்கிறோம்‌. நாம்‌ கர்த்தருக்குள்‌ 
பரிசுத்தவான்களாயிருக்கிறோம்‌. யாரும்‌ 
தங்களுடைய சுயகிரியையினால்‌ 
பரிசுத்தமாவதில்லை. 


கர்த்தருக்குள்‌ புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


i 
PUEUSHERS 


பிதாவாகிய தேவனாலே. 
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகிய நாம்‌, 
கிறிஸ்துவினாலே 
பட்டவர்களாகமிருக்கிறோம்‌. 
கிறிஸ்துவானரே நம்மைக்‌ 
காத்துக்கொள்கிறவர்‌. விசுவாசத்தை 
நமக்குள்‌ ஆரம்பித்ததும்‌ அவர்‌ தான்‌. 
நம்முடைய விசுவாசத்தை 
முடிக்கப்போகிறவரும்‌ அவர்தான்‌. அவரே 
நம்மையும்‌, நம்முடைய விசுவாசத்தையும்‌ 
காத்துக்கொள்கிறவர்‌. அவர்‌ முற்றும்‌ 
முடிய காத்துக்கொள்ள 
வல்லவராயிருக்கிறார்‌. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ ஏற்றதாழ்வுகள்‌: 
இருக்கலாம்‌. பலவிதமான மாற்றங்கள்‌ 
இருக்கலாம்‌. கர்த்தரோ மாறாதவர்‌. 
அவர்‌ நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ 
மாறாதவராயிருக்கிறார்‌. 
அப்போஸ்தலர்‌ 
விசுவாசிகளுக்கு 
ஆசீர்வாதம்‌ சொல்லுகிறார்‌. 
இரக்கமும்‌, சமாதானமும்‌ 
பெருகக்கடவது” என்று 
வாழ்த்துகிறார்‌. இரக்கம்‌ தேவனிடமிருந்து 
வருகிறது. எல்லா நன்மைக்கும்‌ 
தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமும்‌ 
ஊற்றாகவும்‌ ஊற்றின்‌ கண்ணாகவும்‌ 
இருக்கறது எல்லா நன்மைகளுக்கும்‌ 
வனுடைய இரக்கமே ஆதாரம்‌. 
கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
எல்லோருக்குமே தேவனுடைய இரக்கமும்‌ 
கிருபையும்‌ தேவைப்படுகிறது. 
இதற்கடுத்தடியாக நமக்கு சமாதானம்‌ 
தேவை. நம்மிடத்தில்‌ தேவகிருபை 
இருக்குமென்றால்‌ சமாதானமும்‌ இருக்கும்‌. 
தேவனுடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ சமாதானம்‌ உண்டாகும்‌. 
சமாதானத்திலிருந்து அன்பு உண்டாகும்‌. 
நம்மிடத்தில்‌ தேவனுடைய அன்பு 
காணப்படவேண்டும்‌. நாமும்‌ 


தேவனிடத்தில்‌ ப பட்‌ 





மயம்‌ 
யய 1 


விசுவாசிகள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
சகோதர சிநேகத்தோடிருக்கவேண்டும்‌. 
இப்படிப்பட்ட சுபாவங்கள்‌ 
விசுவாசிகளிடத்தில்‌ பெருக்கடவது என்று 
அப்போஸ்தலர்‌ யூதா வாழ்த்துகிறார்‌. 
கர்த்தர்‌ நம்மை  ஆசிர்வதிக்கிறார்‌. 
ஆசீர்வாதத்தில்‌ நாம்‌ வளர்ச்சி 
பெறவேண்டும்‌. கர்த்தர்‌ நமக்கு தம்முடைய 
கிருபையை வெளிப்படுத்துகிறார்‌. 
தேவகிருபையில்‌ நாம்‌ வளர்ச்சி 
பெறவேண்டும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
ஜீவியத்தில்‌ இன்னும்‌ அதிகமாய்‌ 
வளர்ச்சி பெறவேண்டுமென்னும்‌ விருப்பம்‌ 
நமக்குள்‌ இருக்கவேண்டும்‌ 


பொதுவான இரட்சிப்பு 
யூதா 1:3 


பிரியமானவர்களே, 
பொதுவான இரட்சிப்பைக்குறித்து. 
உங்களுக்கு எழுதும்படி நான்‌: 
மிகவும்‌ கருத்துன்ளவனாயிருக்கையில்‌, 
பரிசுத்தவான்‌களுக்கு ஒருவிசை ஒப்புக்‌ 
கொடுக்கப்பட்ட. விசுவாசத்திற்காக. 
நீங்கள்‌. 

ப்ரா ண்டு கன்று 

உணர்த்துவது. 

தில்ல கண்டது. 


யூதா 18 


அப்போஸ்தலர்‌ யூதா இந்த 
எண்ன எழுதுவதற்கான காரணத்தைச்‌ 
சொல்லுகிறார்‌. விசுவாசிகளிடத்தில்‌ 
கிறிஸ்துவைப்பற்றும்‌. விசுவாசம்‌ 
ஸ்தாபிக்கப்படவேண்டும்‌. விசுவாசிகள்‌ 
தங்களுடைய பேச்சிலும்‌ நடத்தையிலும்‌ 
உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 


கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசத்தினிமித்தனய்‌. 
விசுவாசிகள்‌ தைரியமாய்ப்‌ 
போராடவேண்டும்‌. 


சுவிசேஷத்தின்‌ 
பொதுவான இரட்சிப்பு 
மனுஷருக்கும்‌ இரட்சிப்பின்‌ சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்படுகிறது. இயேசுகிறிஸ்துவைத்‌ 
தங்களுடைய இரட்சகராக 
ஏற்றுக்கொள்கிற எல்லோரும்‌ 
இரட்சிக்கப்படுகிறார்கள்‌. இரட்சிப்பின்‌ 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


1 
PUELSHERS 


கிருபையானது 
மறுக்கப்படுவதில்லை. 
எல்லோருக்கும்‌. 
கொடுக்கப்படுகிறது. இரட்சிப்பின்‌ 
ஆசீர்வாதங்களும்‌, கிருபைகளும்‌ 
எல்லோருக்கும்‌ வாக்குப்பண்ணப்படுகிறது. 
நமக்கு விருப்பம்‌ இருந்தால்‌ இரட்சிப்பின்‌ 
கிருபையைப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 
நமக்கு விருப்பமில்லையென்றால்‌ 
இரட்சிப்பின்‌ கிருபையிலிருந்து 
விலகியிருக்கலாம்‌. 


ரவர்‌ இரட்சிக்கப்‌ 
படவில்லையென்றால்‌ அதற்கு சுவிசேஷம்‌ 
காரணமல்ல. இரட்சிக்கப்படாததற்கு 
அந்த நபர்‌ தான்‌ காரணம்‌. தன்னுடைய 
இருதயத்திற்குள்‌ கிறிஸ்துவினுடைய 
சுவிசேஷம்‌ பிரவேசிக்காதபடிக்கு இவர்‌ 
தன்னுடைய இருதயத்தின்‌ கதவை 
அடைத்துக்கொண்டார்‌. கையினால்‌ 
தான்‌ இவர்‌  இரட்சிக்கப்படவில்லை. 
இவர்‌ சுவிசேஷத்திற்குச்‌ செவிகொடுத்து, 
மனந்திரும்பி, இயேசுகிறிஸ்துவை 
விசுவாசித்து, அவரை தன்னுடைய 
இரட்சகராக ஏற்றுக்கொண்டால்‌, இவரும்‌ 
இரட்சிக்கப்படுவதற்கு. தடை 
எதுவுமில்லை. 


யாருக்கும்‌ 
இரட்சிப்பின்‌. 
மனுக்குலத்திலுள்ள 
பொதுவாக 


இரட்சிப்பு எல்லா விசுவாசிகளுக்கும்‌ 
பொதுவாக கொடுக்கப்படுகிறது. நாம்‌ 
விசுவாசத்தில்‌ பலவீனராகயிருந்தாலும்‌, 
பெலமுள்ளவர்களாகயிருந்தாலும்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ இரட்சிப்பு நமக்கு உண்டு. 
கர்த்தரைப்பற்றும்‌. நம்முடைய 
விசுவாசத்தில்‌ தரித்திருக்க 
வேண்டும்‌. விசுவாசமே 
க்குப்‌ நம்முடைய 
புதுப்பிக்கவேண்டும்‌. 
வேண்டும்‌. 


நாம்‌ 


நம்முடைய 
பாதுகாப்பு 


தட்டியெழுப்பிவிட 
விசுவாசத்தில்‌ சோர்ந்துபோனால்‌ 
வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. 

ல ஒவ்வொரு "விசுவாசியும்‌, 





மயம்‌ 
யய 1 


அப்போஸ்தலரும்‌ சுவிசேஷகர்களும்‌ 
நமக்கு பொதுவான இரட்சிப்பைக்‌ குறித்து 
எழுதுகிறார்கள்‌. இயேசுகிறிஸ்துவை 
விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும்‌ 
பொதுவான இரட்சிப்பு உண்டு. நாம்‌ 
பொதுவான இரட்சிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால்‌, 
இயேசுகிறிஸ்துவை விசுவாசிக்கவேண்டும்‌. 
பாவத்திலிருந்து மனந்திரும்பவேண்டும்‌ 
இயேசுகிறிஸ்துவை நம்முடைய 
இரட்சகராகவும்‌, ஆண்டவராகவும்‌ 
ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. இப்படிப்பட்ட 
டப 2 கபன்‌ 

"போஸ்தலர்‌ ப்‌ 

குறிப்பிடுகிறார்‌ க்ப்‌ ய்‌ 

பொதுவான இரட்சிப்பைக்‌ குறித்து 
விசுவாசிகளுக்கு எழுதி உணர்த்துவது 
யூதாவுக்கு அவசியமாய்த்‌ தெரிகிறது. 
பரிசுத்தமான காரியங்களைப்‌ 
பேசுகிறவர்கள்‌ பயபக்தியோடும்‌, 
கருத்தோடும்‌ பேசவேண்டும்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ 
செய்கிறவர்கள்‌ உண்மையாயும்‌, 
ஊக்கத்தோடும்‌ ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்து கொடுக்கிற பொதுவான 
இரட்சிப்பைப்‌ பெற்றுக்கொண்டவர்கள்‌,. 
அதைக்‌ கவனமாய்க்‌ 
காத்துக்கொள்ளவேண்டும்‌. 


பரிசுத்தவான்‌௧ளுக்கு ஒரு விசை 
ஒப்புக்கொடுக்கப்பட்ட விகுவாசத்திற்காக 
நாம்‌ தைரியமாய்ப்‌ போராடவேண்டும்‌. 
நம்முடைய விசுவாசத்தைக்‌ குறித்து 
நாம்‌ அசட்டையாமிருந்துவிடக்கூடாது. 
விசுவாசத்தைக்‌ காத்துக்கொள்வதற்கு 
யூதா ஒர்‌ ஆலோசனை சொல்லுகிறார்‌. 
நம்மிடத்தில்‌, ஒப்புக்கொடுக்கப்பட்ட 
விசுவாசத்திற்காக நாம்‌ தைரியமாய்ப்‌ 
போராடவேண்டும்‌ என்பதுதான்‌ 
சொல்லுகிற ஆலோசனை. 
சத்தியத்தை அவர்களுக்கு 
உணர்த்தவேண்டுமென்பதை 
அவசியம்‌ என்று கண்டிருக்கிறார்‌. 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


ட்ட 
PUEUSHERS 


பக்தியற்றவர்கள்‌. 
மூதா 134 


ஏனெனில்‌ நமது 
தேவனுடைய கிருபையைக்‌ 
காமவிகாரத்துக்கேதுவாகப்‌ புரட்டி, 
ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும்‌, 
தம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவையும்‌ மறுதலிக்கிற 
பக்தியற்றவர்கனாகிய சிலர்‌ 
பக்கவழியாய்‌ நுழைத்திருக்கிறார்கன்‌; 
அவர்கள்‌ இந்த 


யூதா 14. 


ஆக்கினைக்குன்னாவார்கனென்று. 
பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. 


அப்போஸ்தலர்‌ யூதா இந்த 
நிருபத்தை எழுதும்போது கர்த்தருடைய 
சடை கள்ளப்போதகர்கள்‌ 
பக்கவழியாய்‌ நுழைந்திருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ தேவனுடைய 
கிருபையை  காமனிகாரத்திற்கேதுவாகப்‌ 
புரட்டுகிறார்கள்‌. இவர்கள்‌ ஒன்றான 
ஆண்டவராகிய தேவனையும்‌, நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவையும்‌ 
மறுதலிக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
பக்தியற்றவர்கள்‌. இவர்கள்‌ சபைக்குள்ளே 
நேர்‌ வழியாய்‌ நுழையாமல்‌ பக்க பப்‌ 
நுழைந்திருக்கிறார்கள்‌. 
சூழ்நிலையில்‌ மெய்யான 
விசுவாசிகளுக்கு 
கூறவேண்டியது 
யூதா காண்கிறார்‌. 


சந்தத்தை 
விளக்கிக்‌ 


அவசியம்‌ என்பதை 


பக்தியற்றவர்கள்‌ கிறிஸ்துவைப்பற்றும்‌ 
விசுவாசத்திற்கு பெரிய 
சத்துருக்களாகயிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
சபையினுடைய சமாதானத்திற்கும்‌ 
சத்துருக்கள்‌. இவர்கள்‌ சத்தியத்தை 
மறுதலிக்கிறார்கள்‌. சத்தியத்தைப்‌ 
புரட்டுகிறார்கள்‌. மற்றவர்களுடைய 
விசுவாசத்தைக்‌. குழப்புகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களை யூதா 
“பக்தியற்றவர்கள்‌” என்று பொதுவாகச்‌ 
சொல்லுகிறார்‌. 





யம்‌ 
யய 1 


சபையிலே 
விவாதங்களை 
தேவையில்லாத 
கேட்பார்கள்‌. 
சண்டைகளையும்‌ 
உருவாக்கி 
இவர்களுடைய 
பேச்சுக்களினாலும்‌, 
சபையிலுள்ள 


பக்தியற்றவர்கள்‌ 
பிரயோஜனமில்லாத 
எழுப்புவார்கள்‌. 
கேள்விகளைக்‌ 
விசுவாசிகளுக்குள்‌. 
பிரிவினைகளையும்‌ 
விடுவார்கள்‌. 
வஞ்சகமான 
கிரியைகளினா! 
பிரிவினைகள்‌ க தாகிலிடும்‌ 


விசுவாசிகளை 
பிரித்து 
விசுவாசிகள்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்‌ பற்றிக்‌ 
கொண்டால்தான்‌ அவர்களுக்குப்‌ 
பாதுகாப்பு உண்டு. இயேசுகிறிஸ்துவை 
விட்டு விலகிப்போய்விட்டால்‌ 
அவர்களுக்குப்‌ பாதுகாப்பு இல்லை. 
பக்தியற்றவர்கள்‌ விசுவாசிகள்‌ மத்தியிலே 
அவபக்தியை தந்திரமாய்ப்‌ பரப்புகிறார்கள்‌. 
பக்தியற்றவர்கள்‌ இந்த உலகத்தில்‌ 
தேவனற்றவர்கள்‌. இவர்களுடைய 
ஜீவியத்தில்‌ தேவனும்‌ இல்லை. 
சுத்தமனச்சாட்சியும்‌ இல்லை. 
கர்‌ | பயப்ப பயமும்‌ 
இலி தில ம்‌ ட 


இப்படிப்பட்ட பக்தியற்றவர்கள்‌ நமது 
தேவனுடைய கிருபையை காமவிகாரத்திற்‌ 
கேதுவாக புரட்டுகிறார்கள்‌. 
விசுவாசிகளை பாவம்‌ செய்யுமாறு 
உற்சாகப்படுத்துகிறார்கள்‌. தேவனுடைய 
கிருபை பெருகியிருப்பதினால்‌, நாம்‌ 
எவ்வளவு... துணிகரமாகப்‌ பாவம்‌ 
செய்தாலும்‌ அவர்‌ மன்னிப்பார்‌ என்று 
சொல்லி, விசுவாசிகளை பாவத்தின்‌ 
பாதையில்‌ வழிநடத்துகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்களே தேவனுடைய 

பயை. காமவிகாரத்திற்கேதுவாகப்‌ 
புரட்டுகிறவர்கள்‌. 


பக்தியற்றவர்கள்‌. 
இயேசுகிறிஸ்துவிடமிருந்து 
விடுவார்கள்‌. 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


ட 
PUELSHERS 


இவர்கள்‌ ஒன்றான ஆண்டவராகிய 
தேவனையும்‌, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவையும்‌ மறுதலிக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தத்துவத்தை நம்புவதில்லை. 
இயேசுகிறிஸ்து தேவனுடைய குமாரன்‌ 
என்பதையும்‌ அவர்‌ இந்த உலகத்தில்‌ 
மாம்சத்திலே வெளிப்பட்டார்‌ என்பதையும்‌ 
இவர்கள்‌ நம்பாமல்‌ மறுதலிக்கிறார்கள்‌. 
கிறிஸ்தவ மார்க்கத்தின்‌ அஸ்திபாரமே 
ஒன்றான ஆண்டவராகிய தேவன்‌ தான்‌. 
இவர்களோ அந்த ஒன்றான 
ஆண்டவராகிய தேவனையே 
மறுதலித்துவிடுகிறார்கள்‌. 
இயேசுகிறிஸ்து 
வன்‌ தம்மை 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
இவர்களோ 


மூலமாக 
மனுக்குலத்திற்கு 

பக்தியற்ற 

கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவை _ மறுதலிக்கிறார்கள்‌. 
தேவனையும்‌ இயேசுகிறிஸ்துவையும்‌ 
மறுதலிப்பதினால்‌ இவர்கள்‌ வேறு யாரை 
நம்புகிறார்கள்‌ என்பது தெரியவில்லை. 
தேவனுடைய கிருபை இவர்களுக்கும்‌ 
கொடுக்கப்பட்டது. ஆனால்‌ இவர்களோ 
தேவகிருபையை அவமரியாதை 
செய்கிறார்கள்‌. கர்த்தருடைய பெரிதான. 
கிருபையை  காமவிகாரத்திற்கேதுவாக 
புரட்டுகிறார்கள்‌. 

பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌. 
பாவத்தினால்‌ காயப்பட்டவர்கள்‌, அந்தக்‌ 
காயத்தின்‌ விளைவினால்‌ 
மரித்துப்போவார்கள்‌. பாவமானது 
சாபத்தையும்‌ சாபமானது வியாதியையும்‌, 
வியாதியானது சரீரமரணத்தையும்‌ 
கொடுக்கும்‌.  விசுவாசமில்லையென்றால்‌ 
அங்கு பாவம்‌ இருக்கும்‌. கர்த்தரை 
மறுதலிக்கிறவர்களுக்கு இரட்சிப்பு 
இல்லை. கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள்‌ 
ர ரகத்‌ சாத்தானின்‌ 
கருவியாக செயல்படுகிறவர்கள்‌ 
சத்தியத்திற்கு விரோதமாக ஊழியம்‌ 
செய்வார்கள்‌. விசுவாசிகள்‌ கூடியிருக்கிற 
சபைக்கு இவர்கள்‌ நேர்வழியாய்‌ 
வராமல்‌, பக்கூழியாய்‌ சபைக்குள்ளே 
நுழைந்திருக்கிறார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


நினைப்பூட்டுதல்‌ 
யூதா1: 5-7 


15, நீங்கள்‌ 
அதிந்திருந்தாலும்‌, 
உங்களுக்கு 
விரும்புகிறதென்னவெனில்‌, 
தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலி. 
ரத்து வரப்பண்ணி இரட்சித்து, பின்பு 
விசுவாசியாதவர்களை அழித்தார்‌. 


1:6. 
ஆ அண்னன்‌ 
கொள்ளாமல்‌, 
வாசஸ்தலத்தை. 
தூதர்களையும்‌, மகாநானின்‌ 
நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய 
சங்கிலிகளினாலே கட்டி, அந்தகாரத்தில்‌ 
அடைத்துவைத்திருக்கிறார்‌. 


மூதா 1௫. அம்படியே சோதோம்‌ 
மரா பட்டணத்தார்களும்‌, 
அவைகளைச்‌ சூழ்ந்த 
பாப்டணத்தார்களும்‌, அவர்கணைப்போல்‌ 
விபசாரம்பண்ணி, அத்திய 
மாம்சத்தைத்‌ தொடர்ந்து, நித்திய 
அக்கினியின்‌ ஆக்கினையை 
அடைத்து, திருஷ்டாத்தமாக 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌.. 


தங்களுடைய 
காத்துக்‌ 
தங்களுக்குரிய 
விட்டுவிட்ட 


சத்தியத்தைப்‌ 
கள்ளப்போதகர்களைக்‌ 
அப்போஸ்தலர்‌ யூதா 
எழுதுகிறார்‌. இவர்கள்‌ 
ஆண்டவராகிய தேவனையும்‌, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவையும்‌ மறுதலிக்கிற 
பக்தியற்றவர்கள்‌. சாதுரியமாகப்‌ 
பேசக்கூடியவர்கள்‌. ஆரம்பத்தில்‌. 
கர்த்தரை விசுவாசிப்பதுபோல 
நடிக்கிறார்கள்‌ அதன்பின்பு 
தங்களுடைய சுயரூபத்தையும்‌. 
சுயசுபாவத்தையும்‌ வெளிப்படுத்துகிறார்கள்‌ 
இப்படிப்பட்டவர்களைக்‌ 
விசுவாசிகள்‌ 
அறிந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களைக்‌ குறித்து 
விசுவாசிகளுக்கு, 
விரும்புகிறார்‌. 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


ட்ட 
090 


நமக்கு ஏற்கெனவே 
தெரிந்திருக்கிற சத்தியங்களை நாம்‌ 
மறுபடியும்‌ நினைவுபடுத்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌. நாம்‌ 
பிரசங்கம்பண்ணும்போது 
முறையும்‌ புதிய 
பிரசங்கம்பண்ண 
எதிர்பார்க்கக்கூடாது. 
பிரசங்கம்பண்ணிய செய்தியை 
மறந்துவிடக்கூடாது. அதற்காக அந்தச்‌ 
செய்திகளை அவர்களுக்கு மறுபடியும்‌ 
நினைப்பூட்டுவது தவறல்ல. 
மறந்துபோனதை மறுபடியும்‌ 
நினைவுபடுத்தவேண்டும்‌. மறப்பது 
மனுஷசுபாவம்‌ ஆனாலும்‌ 
மறந்துபோனதை நினைவுபடுத்திக்‌ 
கொள்கிற கிருபைகளை கர்த்தர்‌ நமக்குக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அப்போஸ்தலர்‌ யூதா 
விசுவாசிகளுக்‌ நினைப்பூட்டுகிற 
ஊழியத்தைச்‌ செய்கிறார்‌. 

அப்போஸ்தலர்‌ யூதா மூன்று 
காரியங்களை நினைப்பூட்டுகிறார்‌ 
அவையாவன : 1. கர்த்தர்‌ தமது ஜனத்தை 
எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி 
இரட்சித்து, பின்பு விசுவாசியாதவர்களை 
அழித்தார்‌. தங்கள்‌ 
ஆதிமேன்மையைக்‌  காத்துக்கொள்ளாத. 
தூதர்களை அந்தகாரத்தில்‌ 
அடைத்துவைத்திருக்கிறார்‌. 3. சோதோம்‌ 
கொமோரா பட்டணத்தார்‌. நித்திய 
அக்கினியின்‌: ஆக்கினையை 
அடைந்தார்கள்‌. 


கர்த்தர்‌ தமது ஜனத்தை எகிப்து 
தேசத்திலிருந்து வரப்பண்ணி இரட்சித்தார்‌. 
அவர்களை வனாந்தரத்தின்‌ வழியாக 
கானான்‌ தேசத்திற்கு வழிநடத்திச்‌ 
சென்றார்‌. தேவன்‌ விசுவாசியாத 
இஸ்ரவேலை வனாந்தரத்திலே அழித்தார்‌. 
வனாந்தரத்திலே கர்த்தர்‌ 
அற்புதங்களை: 
அவர்க 


போஜனமாக அநுதினமும்‌ 
மன்னாவைப்‌ 


த்க்‌ தத்‌ 





மயம்‌ 
யய 1 


நல்ல. தண்ணீரைக்‌ 
கொடுத்தார்‌. தம்முடைய வார்த்தையை 
கர்த்தர்‌ அற்புதங்களினாலும்‌ 
அடையாளங்களினாலும்‌ 

பண்ணினார்‌. 

இஸ்ரவேல்‌ 
அவிசுவாசிகளாமிருந்தவர்கள்‌ 
அலிகுவாசத்தில்‌ அழிந்துபோனார்கள்‌. 


வனாந்தரத்தில்‌ வழிநடத்தப்பட்ட 
இஸ்ரவேல்‌ ஜனங்களைவிட அதிகமான 
சிலாக்கியங்கள்‌ நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிறது. தம்மை 
விசுவாசியாதவர்களுக்கு விரோதமாக 
தேவனுடைய கரம்‌ நீட்டப்பட்டிருக்கிறது. 
வேதாகமத்தில்‌ அவிசுவாசிகளுக்கு. 
விரோதமாக எச்சரிப்பின்‌ 
வார்த்தைகள்‌  சொல்லப்பட்டிருக்கிறது. 
இவைகளையெல்லாம்‌ நாம்‌ 
நினைவுகூர்ந்து, கர்த்தரைப்பற்றும்‌ 
விசுவாசத்தில்‌ உறுதியாய்த்‌ 
தரித்திருக்கவேண்டும்‌. 


தேவதூதர்கள்‌ ஆதி 
மேன்மையுள்ளவர்கள்‌. ஆனால்‌ 
அவர்களோ தங்கள்‌ ஆதிமேன்மையை 
காத்துக்கொள்ளவில்லை. கர்த்தர்‌ 
தம்முடைய தூதர்களுக்கு வானத்திலே 
மகிமையான வாசஸ்தலத்தை 
ஸ்தாபித்திருந்தார்‌. ஆனால்‌ 
விழுந்துபோன தூதர்களோ 
தங்களுடைய ஆதிமேன்மையைக்‌ 
காத்துக்கொள்ளவில்லை ஏராளமான 
தூதர்கள்‌ தங்களுக்குரிய 
வாசஸ்தலத்தையும்‌ விட்டுவிட்டார்கள்‌. 
இந்தத்‌ தூதர்கள்‌ தேவனுக்கு 
விரோதமாகக்‌  கலகம்பண்ணினார்கள்‌. 

னால்‌ தங்களுடைய மகிமையான 
ஸ்தானத்தை இழந்துபோனார்கள்‌. 


பருகுவதற்கு. 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


ட்ட 
090 


கர்த்தர்‌ விழுந்துபோன தூதர்களை 
விட்டுவிடவில்லை. 
தங்களை 
ஆராதிக்கவேண்டும்‌. 
ஆராதியாமல்‌ அவருக்கு 
விரோதமாய்க்‌ கிரியை செய்வது பாவம்‌. 
தேவதூதர்கள்‌ கர்த்தரை ஆராதியாமல்‌, 
அவருக்கு விரோதமாக கலகம்‌ 
கர்த்தர்‌ அவர்களை 
நியாயத்தீர்ப்புக்கென்று 
சங்கிலிகளினாலே 
இப்போது 
ன ல பூல்‌ ப தில்‌ 
அடைத்துவைத்திருக்கிறார்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நமக்கு அப்போஸ்தலர்‌ 
யூதா இந்தச்‌ சம்பவத்தை நினைப்பூட்டி 
எழுதுகிறார்‌. நாமும்‌ இந்தச்‌ சத்தியத்தை 
மறந்துவிடாமல்‌, நினைவில்‌ வைத்திருந்து, 
கர்த்தருக்கு விரோதமாக 
கலகம்பண்ணாமல்‌, அவருக்குப்‌ 
பயபக்தியாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 


பண்ணினார்கள்‌. 


அப்போஸ்தலர்‌ யூதா 
கொமோராவின்‌ அழிவைப்பற்றியும்‌ 
விசுவாசிகளுக்கு நினைப்பூட்டுகிறார்‌ 
இவர்களுடைய அழிவு எல்லா 
விசுவாசிகளுக்கும்‌. 'திருஷ்டாந்தமாக 
வைக்கப்பட்டிருக்கிறது சோதோம்‌. 
கொமோரா. பட்டணத்தார்‌ விபசாரம்‌ 
பண்ணினார்கள்‌. அந்நிய மாம்சத்தைத்‌ 
தொடர்ந்தார்கள்‌. இவர்களோடு சேர்ந்து 
இவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும்‌ 
விபச்சாரம்பண்ணினார்கள்‌. மாம்சத்தின்‌ 
இச்சைகளின்படி நடந்து தங்களுடைய 
ஆத்துமாவுக்கு விரோதமாக 
யுத்தம்பண்ணினார்கள்‌. 


சோதோம்‌ 


தேவன்‌ பரிசுத்தர்‌. அவர்‌ நீதிபரர்‌ 
தம்முடைய  பரிசுத்தத்திலும்‌, 
நீதியிலும்‌ ஒருபோதும்‌ மாறுவதில்லை. 
அவர்‌ நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ 
மாறாதவர்‌. நம்முடைய கர்த்தர்‌ இப்போது 
பரிசுத்தராயிருக்கிறதுபோலவே, சோதோம்‌ 
கொமோராவின்‌ காலத்திலும்‌ 
பரிசுத்தராகவே இருந்தார்‌. அவர்கள்‌ 
அந்நிய மாம்சத்தைத்‌ தொடர்ந்து 
விபசாரம்பண்ணினார்கள்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌. தங்கள்‌ 


பாவத்தினிமித்தமாய்‌ அவர்களெல்லோரும்‌. 


அவர்‌ 





மயம்‌ 
யய 1 


இவர்கள்‌ நமக்கு திருஷ்டாந்தமாக 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. கர்த்தருக்கு 
விரோதமாகப்‌ பாவம்‌ செய்தால்‌ நமக்குத்‌ 
தண்டனை உண்டு. இந்தச்‌ ப 
நாம்‌ மறந்துவிடாமல்‌ நினைவி 
வைத்திருக்கவேண்டும்‌. சோதோம்‌ 
கொமோரா பட்டணத்தாரைப்போல நாம்‌ 
அந்நிய மாம்சத்தைத்‌ தொடர்ந்து 
விபசாரம்‌ பண்ணிவிடக்கூடாது. நாம்‌ 
கர்த்தருக்குப்‌ பயந்து பரிசுத்தமாய்‌. 
ஜீவிக்கவேண்டும்‌. 


செரப்பனக்காரர்‌ 
யூதா 1:8 


யூதா 18. 
சொப்பனக்காரராகிய 

மாம்சத்தை அசுசிப்படுத்திக்கொண்டு, 
கர்த்தத்துவத்தை அசட்டைபண்ணி, 
மகத்தூவங்களைத்‌ தூஷிக்கிறார்கன்‌. 


யூதா கள்ளப்போதகர்களையும்‌, 
பத்தியற்றவர்களையும்‌ “சொப்பனக்காரர்‌' 
என்று சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ சீஷர்களை: 
வஞ்சிக்கிறார்கள்‌. தங்கள்‌ மாம்சத்தை 
அசுசிப்படுத்திக்‌, கொள்கிறார்கள்‌. 
சொப்பனக்காரர்கள்‌  கர்த்தத்துவத்தை 
அசட்டைபண்ணி, மகத்துவங்களை 
தூவிக்கிறார்கள்‌.  சொப்பனக்காரருக்கு 
கர்த்தருடைய வார்த்தை முக்கியமல்ல. 


இவர்களுடைய  உபதேசங்களுக்கு 
சொப்பனங்களே அஸ்திபாரமாயிருக்கிறது. 
தங்களுடைய சொப்பனத்தின்‌ பிரகாரமாக 
இவர்கள்‌ தங்கள்‌ 
அசுசிப்படுத்துகிறார்கள்‌. 
பிரபஞ்சமே பரலோகம்‌ 
இவர்களுடைய 
நல மாம்சத்தின்‌ 
இச்சைகளை நிறைவேற்றி சந்தோஷமாய்‌ 
ட்‌... இவர்களுடைய 


தகம்‌. 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


ட்ட 
PUELSHERS 


ஆனால்‌ கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நமக்கோ இந்தப்‌ 
பிரபஞ்சம்‌ நித்திய வாசஸ்தலமல்ல. நாம்‌ 
சிறிதுகாலம்‌ இந்தப்‌ 
பரதேசிகளைப்போல 
பரலோகமே நம்முடைய 
வாசஸ்தலம்‌. சொப்பனக்காரர்கள்‌ இந்தப்‌ 
பூமியை பரலோகம்‌ என்று 
சொல்லிக்கொண்டு, கடைசியிலே 
நரகத்திற்குப்‌ போய்விடுகிறார்கள்‌. 
கர்த்தரை அசட்டை 
பண்ணுகிறவர்களுக்கும்‌, கர்த்தருடைய 
மகத்துவங்களைத்‌ தூவிக்கிறவர்களுக்கும்‌ 
நரகமே நித்திய வாசஸ்தலம்‌. 
சொப்பனக்காரர்‌ தங்கள்‌ மாம்சத்தை 
அசுசிப்படுத்திக்கொள்கிறார்கள்‌. பாவம்‌ 
செய்யும்போது மாம்சம்‌ கறைபடுகிறது. 
மனுஷர்‌ தங்கள்‌ மாம்சத்தில்தான்‌. 
அதிகமாகப்‌ பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
மனுஷருடைய பாவங்களில்‌ அநேகம்‌ 
தங்கள்‌ மாம்சத்திற்கு விரோதமாகச்‌ 
செய்யப்படும்‌ பாவங்களாகும்‌. இதனால்‌ 
மனுஷர்‌ தங்கள்‌ பாவத்தினால்‌ தங்கள்‌ 
மாம்சத்தை அசுசிப்படுத்திக்‌ 
கொள்கிறார்கள்‌. தங்களுடைய 
ஆத்துமாவைக்‌ காயப்படுத்துகிறார்கள்‌. 
சொப்பனக்காரர்‌ கர்த்தத்துவத்தை 
அசட்டைபண்ணி மகத்துவங்களைத்‌ 
தூஷிக்கிறார்கள்‌. த்‌ 
மனச்சாட்சியின்‌ த்திற்கு 
செவிகொடுப்பதில்லை. இந்தப்‌ “ரய்சமே 
இவர்கள்‌ விரும்புகிற வாசஸ்தலம்‌. 
உலகத்தின்‌ காரியங்களையும்‌, 
உலகப்பிரகாரமான காரியங்களையும்‌ 
இவர்கள்‌ அதிகமாய்‌ நேசிக்கிறார்கள்‌. 
மாம்சத்தின்‌ இச்சைகளை நிறைவேற்றப்‌ 
பிரியப்படுகிறார்கள்‌. தேவனுடைய 
வார்த்தையையும்‌ மனச்சாட்சியின்‌ 
சத்தத்தையும்‌ சொப்பனக்காரர்‌ 
புறக்கணித்துவிடுகிறார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


மிகாவேல்‌ 
மூதா 1:9 


யூதா 19. 


பிரதான  தாதனாகிய 
மிகாவேல்‌ ம்‌ 


மாசேயினுடைய 
சுரீரத்தைக்குறித்துப்‌ யிசாகடனே 
தர்க்கித்துப்‌ பேசினபோது, அவனைத்‌: 
தூஷணமாய்க்‌: குற்றப்படுத்தத்‌ 
துணியாமல்‌: கர்த்தர்‌ உன்னைக்‌ கடித்து 
கொள்வாராக என்று சொன்னான்‌. 


யூதா பிரதான 
மிகாவேலைப்பற்றி 
இதைத்‌ தொடர்ந்து 

சரீரத்தைப்பற்றியும்‌ 

மோசேயினுடைய 
சரீரத்திற்கு எப்படி வியாக்கியானம்‌ 
கொடுக்கலாமென்று  வேதபண்டிதர்கள்‌ 
ஆராய்ச்சி செய்துவருகிறார்கள்‌. பிரதான 
தூதனாகிய மிகாவேல்‌ மோசேமினுடைய 
சரீரத்தைக்குறித்து பிசாசுடனே 
தர்க்கித்துப்‌ பேசினார்‌. மிகாவேல்‌ பிசாசை 
தூஷணமாய்க்‌ குற்றப்படுத்த 
துணியவில்லை. மிகாவேல்‌ பிசாசுக்குப்‌ 
பயப்படவில்லை. ஆனாலும்‌ பிசாசை 
'தூஷணமாய்க்‌ குற்றப்படுத்தினால்‌. 
தேவனுடைய நாமம்‌ தூவிக்கப்படுமோ 
என்று தயக்கத்தோடு பேசினார்‌ 


அப்போஸ்தலர்‌ 
தூதனாகிய 
எழுதுகிறார்‌. 
மோசேயினுடைய 
சொல்லுகிறார்‌ 


பிள்ளைகளாகிய 
நாமும்‌ பல காரியங்களைக்‌ குறித்து 
விவாதம்பண்ணுகிறோம்‌. நம்முடைய 
விவாதத்தினால்‌ விசுவாசிகளுடைய மனது, 
புண்படக்கூடாது. தேவனுடைய நாமமும்‌ 
தூவிக்கப்படக்கூடாது. தேவையில்லாமல்‌ 
தர்க்கம்பண்ணி பிரச்சனையைப்‌ பெரிது 
பண்ணிவிடக்கூடாது. வார்த்தைகளை 
அளவாய்ப்‌ பேசவேண்டும்‌. நம்முடைய 
நாவைக்‌ கட்டுப்படுத்தி ஆளுகை 
செய்யவேண்டும்‌. சத்தியத்தை 
உறுதிபண்ண பிசாசின்‌ ஆலோசனை 

பொய்யை 


கர்த்தருடைய 


யப்‌ து இங்லை 

பிரதான தூதனாகிய மிகாவேல்‌. 
பிசாசுடனே  தர்க்கித்தப்‌ பேசினார்‌. 
ஆனாலும்‌ பிசாசை அவர்‌ தூஷணமாய்க்‌ 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


ட்ட 
90% 


குற்றப்படுத்த துணியவில்லை. மிகுந்த 
பொறுமையோடும்‌, ஞானத்தோடும்‌. 
“கர்த்தர்‌ உன்னைக்‌ கடிந்துகொள்வாராக" 
என்று மிகாவேல்‌ பிசாசுடனே சொன்னார்‌. 
இத்துடன்‌ மிகாவேல்‌ தன்‌ தர்க்கத்தை 
த்துக்கொண்டார்‌. தர்க்கத்தை 
படிக்கவில்லை. 
சில சமயங்களில்‌ 
தர்க்கம்பண்ணுவது 


நாம்‌ 
நமக்கே ஆபத்தாக 
வந்துவிடும்‌ தர்க்கம்பண்ணும்போது 
கட்டுப்பாடில்லாமல்‌ பேசினால்‌ 
தேவனுடைய நாமம்‌ தூஷிக்கப்படுவதற்கும்‌ 
வாய்ப்புள்ளது. தர்க்கம்பண்ணுவதற்குப்‌ 
பதிலாக அவர்களை கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ ஒப்புக்கொடுத்துவிடலாம்‌. 
கர்த்தர்‌ தம்முடைய சித்தத்தின்படி 
அவர்களுக்குச்‌ செய்யட்டும்‌ என்று 
தீர்மானம்செய்து நாம்‌ கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ அமைதியாயிருக்கலாம்‌. 


தூஷிக்கிறார்கள்‌ 
யூதா 1:10 


மூதா 1:10. இவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தெரியாதவைகளைத்‌ தாஷிக்கிறார்கள்‌; 
புத்தியில்லாத. மிருகங்களைப்போல்‌ 
சுபாவப்படி. தங்களுக்குத்‌ 
தெரித்திருக்கிறவைகளாலே தங்களைத்‌: 
கெடுத்துக்கொள்ளுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தெரிந்தவைகளைப்‌ பேசினால்‌ 
அவைகளைப்பற்றி நன்மையான 
வார்த்தைகளைச்‌ சொல்லுவார்கள்‌. 
ஆனால்‌ இவர்களோ தங்களுக்குத்‌ 
தெரியாதவைகளைத்‌  தூஸிக்கிறார்கள்‌. 
உபதேசத்தில்‌ 
உபதேசம்தூன்‌. 
க்‌ நாம்‌ 
கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்போது நமக்கு 
நன்மை மாத்‌; உண்டாகும்‌. 
இயேசுகிறிஸ்து நல்லவர்‌. அவர்‌ சத்தியமும்‌ 
ஜீவனுமுள்ளவர்‌. அவர்‌ தம்மைப்பற்றிய 
காரியங்களை நமக்கு வேதவசனத்திலே 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. நாம்‌ 
சத்தியவசனங்களைத்‌ தியானித்து அவரை 
தெரிந்துகொள்ள வேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


சொப்பனக்காரரும்‌, தேவ 
பக்தியற்றவர்களும்‌ ப்பன்‌ 
தியானிப்பதில்லை. 
சொப்பனங்களை மாத்திரமே இவர்கள்‌ 
தியானிப்பார்கள்‌. இதனால்‌ இவர்களுக்கு 
தேவனைப்பற்றி தெரியவில்லை. 
அவருடைய உபதேசத்தைப்பற்றியும்‌ 
தெரியவில்லை. இவர்கள்‌ தங்களுக்குத்‌ 
தெரியாதவைகளைத்‌ தூவிக்கிறார்கள்‌ 


இவர்களுக்கு  தேவனைப்பற்றியும்‌ 
அவருடைய வார்த்தையைப்பற்றியும்‌ 
தெரியாமல்‌ போனாலும்‌, இவர்களுக்கு 
சபாவப்படி ஒரு சில காரியங்கள்‌ 
தெரிந்திருக்கிறது இவர்களுடைய 
சுபாவங்களுக்கும்‌ மிருகங்களின்‌ 
சுபாவங்களுக்கும்‌ வித்தியாசமில்லை. 
மிருகங்களுக்குத்‌  தெரிந்திருப்பதுதான்‌ 
இவர்களுக்கும்‌ தெரிந்திருக்கிறது. 
மனுஷருக்குத்‌ தெரிந்திருக்கவேண்டிய 
தெய்வீக வெளிப்பாடுகள்‌ எதுவும்‌ 
இவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 


சொப்பனக்காரருக்கு மெய்யாகவே 
மிருகங்களுக்கு ஒத்த புத்தியே 
இருக்கிறது. மிருகங்களின்‌ சுபாவமே 
இவர்களிடத்திலும்‌ உண்டு. 
இவர்களிடத்தில்‌ தேவஞானமும்‌ 
வெளிப்படவில்லை. மனுஷஞானமும்‌ 
இவர்களிடத்தில்‌ இல்லை. மிருக சுபாவம்‌ 
மாத்திரமே இருக்கிறது. புத்தியில்லாத 
இவர்கள்‌ தங்களைக்‌ 
கெடுத்துக்கொள்கிறார்கள்‌. தங்களுடைய 
சுயசிந்தனைகளினால்‌ இவர்கள்‌ 
கெட்டுப்போகிறார்கள்‌. தங்களுக்கு எது 
தெரியுமென்று சொல்லுகிறார்களோ 
அதுவே அவர்களுக்கு கேடாய்‌ 
விக்கிறது இவர்களுடைய சிந்தனையும்‌, 


செயலு இவர்களைக்‌ 
கெடுத்துப்போடுகிறது. 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


ட்ட 
PUEUSHERS 


இவர்களுக்கு ஜயோ 
யூதா 1 : 11-13 


யூதா 141. இவர்களுக்கு ஜயோ! 
இவர்கள்‌ காயீனுடைய வழியி 
நடத்து, பிலேயாம்‌ க்கக்‌ 
செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி, 
கோரா எதிர்த்துப்‌ பேசின 
பாவத்திற்குன்னாகி, 
'கெட்டுப்போனார்கள்‌.. 


மூதா 1:12. இவர்கள்‌ உங்கள்‌ அன்பின்‌ 

கறைகளாயிருந்து, 

விருந்துண்டு, 

தாங்களே. 

மேய்த்துக்கொள்ளுகிறார்கன்‌; இவர்கள்‌ 

காற்றுகனால்‌ அடியுண்டோடுகிற. 

'தண்ணீரற்ற மேகங்களும்‌, 

இலையுதிர்ந்து கனியற்று இரண்டுதரஞ்‌ 
செத்து வேரற்றுப்போன மரங்களும்‌, 


மூதா 1:18. தங்கள்‌ அவமானங்களை 
நுரைதன்ளூகிற அமனியான 
கடலலைகளும்‌, மார்க்கத்தப்பி அலைகிற 
நட்சத்திரங்களுமாயிருக்கி றார்கள்‌; 
இவர்களுக்காக என்றென்றைக்கும்‌ 
காரிருனே வைக்கப்பட்டிருக்கிறது. 


பக்தியற்றவர்களையும்‌, 

சொப்பனக்காரரையும்‌, கள்ளப்‌ 
போதகர்களையும்‌ குறித்து அப்போஸ்தலர்‌ 
யூதா எச்சரித்துச்‌ சொல்லுகிறார்‌. 

ர்களை காமீனுடைய வழியிலே 
நடக்கிறவர்கள்‌ என்று கூறுகிறார்‌. 
இவர்கள்‌ பேராசைக்காரர்கள்‌. 
தெய்வபக்தியற்றவர்கள்‌ கர்த்தரைத்‌ 
தூஷிக்கிறவர்கள்‌. இவர்களுக்கு 
இப்பிரபஞ்சத்தின்‌ காரியங்களே 
பிரதானமாயிருக்கும்‌. உலகப்பிரகாரமான 
ஐகரியங்களைப்‌ பெற்றுக்கொள்வதற்கு 
இவர்கள்‌ என்ன வேண்டுமானாலும்‌ 
செய்வார்கள்‌. இதற்கு பின்பு வரப்போகிற 
உலகத்தைக்‌ குறித்து 
எந்தவிதமான 
பிலேயாம்‌ கூலிக்காக வஞ்சகம்‌ செய்ய 
விரைந்தோடினான்‌. செரப்பனக்காரரும்‌ 
பிலேயாமைப்போலவே வஞ்சகம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


கோரா மோசேக்கு எதிர்த்துப்‌ 
பேசினான்‌. பாவத்திற்குள்ளாகி 
கெட்டுப்போனான்‌. கோராவோடு மேலும்‌ 
பலர்‌ மோசேக்கு விரோதமாக எதிர்த்துப்‌ 
பேசினார்கள்‌. கோராகின்‌ புத்திரர்‌ 
எல்லோருமே அழிந்துபோனார்கள்‌. 
இவர்கள்‌ நம்முடைய அன்பின்‌ 
விருந்துகளில்‌ கறைகளாகயிருக்கிறார்கள்‌. 
நம்மோடுகூட பயமின்றி 
விருந்துண்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
தங்களைத்‌ தாங்களே மேய்த்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 
நம்மிடத்தில்‌ இந்த உலகத்து ஜனங்கள்‌ 
பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார்கள்‌. 
நீதியை எதிர்பார்க்கிறார்கள்‌. நாம்‌ 
புறஜாதியார்‌ மத்தியிலே கர்த்தருக்குச்‌ 
சாட்சியாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. மற்ற 
விசுவாசிகள்‌ மத்தியிலே நாம்‌ 
கறைகளாயிருக்கக்கூடாது. விசுவாசிகள்‌ 
அன்பின்‌ விருந்துகளில்‌ 
ஐக்கியமாகயிருப்பது மிகப்பெரிய 
சிலாக்கியம்‌. இந்தச்‌ சிலாக்கியத்தை 
யாரும்‌ தவறாகப்‌ பயன்படுத்தக்கூடாது. 
அன்பின்‌ விருந்தை நாம்‌ 
அலங்கரிக்கவேண்டும்‌. அன்பின்‌ 
விருந்துகளில்‌ நாம்‌ கறைகளாகயிருந்து 
அதை அசுத்தப்படுத்திவிடக்கூடாது. 


பெருந்தீனி உண்பது 
அன்பின்‌ விருந்துகளில்‌ 
புசிப்பதுபோலவே 
புசிக்கவேண்டுமென்று விரும்பவேண்டும்‌. 
அதற்கேற்ற பிரகாரம்‌ விருந்துகளில்‌ 
புசிக்கவேண்டும்‌. பெருந்தீனி உண்டு 
பிறரைப்பற்றிக்‌ கவலையில்லாமல்‌. 
இருக்கக்கூடாது. சொப்பனக்காரர்களோ 
அன்பின்‌ விருந்துகளில்‌ 
கறைகளாகயிருக்கிறார்கள்‌. மற்ற 
விசுவாசிகளோடு பயமின்றி 
விருந்துண்கிறார்கள்‌. தங்களைத்‌ 
தாங்களே மேய்த்துக்கொள்கிறார்கள்‌. 
மற்றவர்கள்‌ போஜனம்‌ பண்ணினார்களா 
என்னும்‌ கவலை இவர்களிடத்தில்‌ இல்லை. 


பாவம்‌. 
நாம்‌ 
மற்றவர்களும்‌ 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


ட்ட 
090 


கர்த்தருடைய 
நாமமகிமைக்காக அன்பின்‌ விருந்துகளில்‌ 
பங்குபெறவேண்டும்‌. இந்த விருந்துகளில்‌ 
பங்குபெறுகிற விசுவாசிகள்‌ அனைவரும்‌ 
ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றும்‌, 
எல்லோருக்கும்‌ பிரயோஜனம்‌ 
உண்டாகவேண்டுமென்றும்‌ நாம்‌ அன்பின்‌ 
விருந்துகளில்‌ பங்குபெறவேண்டும்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ 
அடியுண்டு. 
தண்ணீரற்ற  மேகங்களாயிருக்கிறார்கள்‌. 
கோடைகாலத்திலே மேகம்‌ வரும்போது 
மழைவருவதுபோல இருக்கும்‌. ஆனால்‌ 
அந்த மேகம்‌ ஒரு மழையும்‌ கொடுக்காது. 
வெளிப்பார்வைக்கு அந்த மேகத்தில்‌ 
தண்ணீர்‌ இருப்பதுபோல தெரியும்‌. 
ஆனால்‌ அந்த மேகங்களோ தண்ணீரற்ற 
மேகங்களாகவே இருக்கும்‌. 


கள்ளப்போதகர்கள்‌ 
மேகங்களைப்போல 
தங்களிடத்தில்‌ 
வெளிப்பாடு 


இப்படிப்‌ 
இருக்கிறார்கள்‌. 
தேவனைப்பற்றிய 

இருப்பதாகச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. தேவனைப்பற்றிய 
சத்திய வசனத்தை தாங்கள்‌ 
போதிப்பதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌, ஆனால்‌ 
இவர்களுடைய வார்த்தையில்‌ 
உண்மையில்லை. இவர்களுடைய 
வார்த்தைக்கும்‌ கிரியைக்கும்‌ முரண்பாடாய்‌ 
நடக்கிறார்கள்‌. 


தண்ணீரற்ற மேகங்களைப்போன்ற 
இவர்கள்‌. “காற்றுகளால்‌ ஆயயுண்டு 
காற்று எந்த திசையில்‌ 





யம்‌ 
யய 1 


அதுபோலவே வஜ்சகர்களிடத்தில்‌ 
ஒரு சத்தியமுமில்லை இவர்கள்‌ 
தண்ணீரற்ற மேகங்களைப்போல. 
இருக்கிறார்கள்‌. காற்றுகளால்‌ 
அடியுண்டோடுகிற  மேகங்களைப்போல 
அங்குமிங்கும்‌ அலைந்து ஓடுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்டவர்கள்‌ 
வஞ்சிக்கிறவர்களுக்கு 
இடங்கொடுத்து வஞ்சிக்கப்படுவார்கள்‌ 
தங்களுக்கு ஒன்றும்‌ தெரியாதிருந்தும்‌ 
தங்களுக்கு எல்லாம்‌ தெரியுமென்று 
மாய்மாலம்‌ பண்ணுகிறார்கள்‌ ற்‌ 
வரும்போதுதான்‌ பர்களிடத்தில்‌ 
பண்ன வ ட ணன்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
நம்மைக்‌ குறித்து தெளிவாய்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. நம்மைக்‌ 
குறித்து எண்ணுவதற்கு அதிகமாய்‌ 
எண்ணக்கூடாது. நம்முடைய 
உண்மையான நிலமை என்ன என்பது 
நமக்குத்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. 

விசுவாசத்தில்‌ உறுதியில்லாதவர்கள்‌ 
இலையுதிர்ந்து, கனியற்று, இரண்டு தரம்‌ 
செத்து வேரற்றுப்போன மரங்களைப்போல்‌. 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ மரங்கள்தான்‌ 
கர்த்தருடைய திராட்சத்தோட்டத்தில்தான்‌ 
இவர்கள்‌ நாட்டப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ இவர்கள்‌ கனியற்ற 
மரங்களாயிருக்கிறார்கள்‌. இந்த மரங்கள்‌ 
இரண்டுதரம்‌ செத்துப்போயிற்று. ஒரு 
மரம்‌ ஒரு தரம்‌ செத்துப்போனாலே. அது 
பட்டுப்போகும்‌. ஒரு தரம்‌ செத்துப்போன 
மாம்‌. மறுபடியும்‌ தழைப்பதற்கு 
வாய்ப்புள்ளது. 

னால்‌ விசுவாசத்தில்‌ 
பலவீனமாயிருக்கிற இவர்களோ இரண்டு 
தரம்‌ செத்துப்போன மரங்களைப்போல. 
இருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ 
விசுவாசத்தைவிட்டு விழுந்துபோய்‌, 
மறுபடியும்‌. எழும்பிவந்து, மறுபடியும்‌ 
விழுந்துவிட்டார்கள்‌. வ்கி தக்‌ 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


ட்ட 
PUELSHERS 


உண்மையில்லை. உண்மை ஜீவனைக்‌ 
கொடுக்கும்‌. இவர்கள்‌ மாய்மாலத்தை 
நம்பியிருந்தார்கள்‌. மாய்மாலத்தில்‌ 
மரித்துப்போனார்கள்‌. தங்களிடத்தில்‌ 
ஜீவன்‌ உண்டு இவர்கள்‌ 
நினைத்தார்கள்‌. னால்‌ 


இவர்களிடத்தில்‌ ஜீவன்‌ இல்லை. வாய்ப்பு 
வரும்போதெல்லாம்‌ செத்துப்போகிறார்கள்‌. 


விசுவாசத்தில்‌ 
இவர்கள்‌ 
மரங்களைப்போல: 
செத்துப்போன மரத்தை வேரோடு 
பிடுங்கி விடுவது வழக்கம்‌. கனியற்ற 
மரத்தினால்‌ ஒரு பிரயோஜனமுபில்லை. 
ஒரு வருஷம்‌ அல்லது இரண்டு வருஷம்‌ 
அந்த மரம்‌ கனிதரும்‌ என்று 
பார்ப்பார்கள்‌. கனிதரவில்லையென்றால்‌ 
அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி 
விடுவார்கள்‌. அந்த மரம்‌ இரண்டு தரம்‌ 
செத்துப்போன மரமாகயிருந்தால்‌, அந்த 
மரத்தை வேரோடு நிச்சயமாய்ப்‌ 
பிடுங்கிவிடுவார்கள்‌. வேரற்றுப்போன 
மரத்தினால்‌ மறுபடியும்‌ தழைக்க முடியாது. 
மறுபடியும்‌ கனிதர முடியாது. அதன்‌ 
ஜீவன்‌ முடிந்துபோயிற்று, அதற்கு 
நித்திய மரணமுண்டாயிற்று. 


விசுவாசத்தை 
பின்வாங்கிப்போகிறவர்கள்‌ 
அவமானங்களை 
அமளியான கடல்‌ அலைகளைப்போல 
இருக்கிறார்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
அமளிதான்‌ இருக்கும்‌. பேச்சுதான்‌ அமளி. 
நன்றாகப்‌ பேசுவார்கள்‌. சாதுரியாமான 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துவார்கள்‌. 
இவர்களுடைய பேச்சில்‌ பக்தியும்‌ 
இருக்காது. பரிசுத்தமும்‌ இருக்காது. 
தங்கள்‌ அவமானங்களை நுரை தள்ளுகிற 
அமளியான கடல்‌ அலைகளைப்போல 
பேசுகிறார்கள்‌. தங்களிடத்திலுள்ள 
அவபக்தியையும்‌, அசுத்தத்தையும்‌, 
டல அகல்‌ தங்கள்‌ பேச்சினால்‌ 

'ளிப்படுத்துகிறார்கள்‌. 


என்று 


விழுந்துபோன 
வேரற்றுப்போன 
இருக்கிறார்கள்‌. 


விட்டுப்‌ 
தங்கள்‌ 
நுரைதள்ளுகிற 





மயம்‌ 
யய 1 


கடல்‌ 
அமளிகளைப்பார்த்து 


பயப்படுவார்கள்‌. 


அலைகளின்‌ 

ஜனங்கள்‌ 

அதுபோலவே 
பேச்சைக்‌ கேட்டு 
ஆச்சரியப்படுவார்கள்‌. 
........ அமைதிப்படுத்துவதும்‌ 
சிரமமாகயிருக்கும்‌. இவர்கள்‌ சரளமாகப்‌ 
பேசுவார்கள்‌. இவர்களோடு எதிர்த்து 
நிற்பதற்கே கடினமாயிருக்கும்‌. இவர்கள்‌ 
அமளியான கடல்‌ அலைகளைப்‌ 
போன்றவர்கள்‌. 


குடல்‌ அலைகள்‌ 
அமளியானவைகளாயிருந்தாலும்‌ அவை 
முடிவில்‌ தங்கள்‌ அவமானங்களை நுரை 
தள்ளுகிறது. போலவே 
விசுவாசத்தில்‌ பின்வாங்கிப்போனவர்கள்‌. 
ஆரம்பத்திலே வார்த்தைகளை 
அலப்பினாலும்‌, முடிவில்‌ அவர்களுடைய 
அவமானமும்‌, வெட்கமும்‌, அவிசுவாசமும்‌ 
அவபக்தியும்‌ வெளிப்படும்‌. கடலில்‌ 
பிரயாணம்‌ பண்ணுகிறவர்களுக்கு 
அமளியான கடல்‌ அலைகள்‌ அச்சத்தைக்‌ 
கொடுக்கும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ கரைக்கு 
வந்தரின்போ  அமளியான கடல்‌ 
அலைகளை மறந்துவிடுவார்கள்‌ 
அவற்றின்‌ அமளியும்‌ நின்றுபோகும்‌. அவை 
பயமுறுத்துவதும்‌ முடிந்துபோகும்‌. 
விகுவாசத்தைவிட்டு விலகிப்போனவர்கள்‌ 
பார்ப்பதற்கு பக்தியுள்ளவர்களைப்போல. 
இருப்பார்கள்‌ இவர்களுடைய 
இருதயத்திலோ பக்தியும்‌ இருக்காது. 
விசுவாசமும்‌ இருக்காது. 


இவர்கள்‌ மார்க்கம்‌ தப்பி அலைகிற 
நட்சத்திரங்களைப்போல இருக்கிறார்கள்‌. 
கள்ளப்போனதகர்கள்‌ இந்த 
நட்சத்திரங்களைப்போல அங்குமிங்குமாக 
அலைகிறார்கள்‌. 

இருப்பார்கள்‌ ல்‌ 
கடினம்‌. வ்கவக்பேன்று நிலையான 
ஸ்தலம்‌ இல்லை. எங்குவேண்டுமானாலும்‌ 
போவார்கள்‌. இவர்கள்‌ மார்க்கம்‌ தப்பி 
அலைகிறவர்கள்‌. தாங்கள்‌ எங்கு 
போகிறோம்‌ என்பதும்‌ ர்களுக்குத்‌ 
தொது 'தும்‌ இவர்களுக்குத்‌ 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


ந 
PUELSHERS 


நிலையில்லாத. இவர்களை 
பின்பற்றுகிறவர்களும்‌ நிலையில்லாமல்‌ 
போய்விடுவார்கள்‌. கர்த்தரே நம்முடைய 
த்துமாவக்கு நங்கூரமாயிருக்கிறார்‌. 
'சுவாசத்தினால்‌ நாம்‌ 
கர்த்தரைப்பற்றிக்கொள்ளும்‌ போது நாம்‌ 
அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரே நமக்கு 
வழியாக இருக்கிறார்‌. அவரே நம்முடைய 
வாசல்‌. நாம்‌ இவருடைய 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றும்போது நாம்‌ 
ஒருபோதும்‌ மார்க்கம்‌ தப்பி 
அலைகிறவர்களாயிருக்க மாட்டோம்‌. 
மார்க்கம்‌ தப்பி அலைகிறவர்களுக்கு 
காரிருளே என்றென்றைக்கும்‌. 
வைக்கப்பட்டிருக்கிறது என்று யூதா 
சொல்லுகிறார்‌. 


துன்மார்க்கருடைய முடிவு 
இங்கு அறிவிக்கப்படுகிறது. 
கள்ளப்போதர்களுக்கு பூமிக்குரிய இந்த 
ராஜ்யத்திலும்‌ வரப்போகிற தேவனுடைய 
ராஜ்யத்திலும்‌ கடினமான தண்டனை 
நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்காக 
என்றென்றைக்கும்‌ காரிருளே 
வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய 
முடிவை நாம்‌ தியானித்துப்‌ பார்த்து, நாம்‌ 
மிகவும்‌ எச்சரிக்கையாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. 


ஏனோக்கு 
மூதா 1 : 14,15 


மூதா 114. 
ஏழாத்தலைமுறையான 
இவர்களைக்குறித்து: 


ஆதாமுக்கு 
ஏனோக்கும்‌ 
இதே, 
தியாயத்தீர்ப்புக்‌ 
அவர்களில்‌ 
அவயக்தியுன்னவர்கள்‌. யாவரும்‌ 
அவயக்தியாய்ச்‌ செய்துவந்த சகல 
அவபக்தியான கிரியைகவினிமித்தமும்‌, 


மூதா 115. தமக்கு விரோதமாய்‌ 
அவயக்தியுன்ன பாவிகள்‌ பேசின கடின 
வார்த்தைகளெல்லாவற்றினிமி த்தமும்‌, 
அவர்களைக்‌ கண்டிக்கிறதற்கும்‌, 
ஆயிரமாயிரமான தமத 
பரிகுத்தவான்‌௧னோடுங்கூட கர்த்தர்‌ 
வருகிறார்‌ என்று முன்னதிவித்தான்‌. 





மயம்‌ 
யய 1 


அப்போஸ்தலர்‌ யூதா ஏனோக்கின்‌ 
நீரக்கதிசனத்தை இங்கு எழுதுகிறார்‌. 
வேதாகமத்தில்‌ இந்தத்‌ தகரம்‌ 
வேறு எங்கும்‌ எழுதப்படவில்லை. 
ஆயிரமாயிரமான 
பரிசுத்தவான்களோடுங்கூ.ட 
வருகிறார்‌ என்பதுதான்‌ 
சொன்ன தீர்க்கதரிசனம்‌. 
வரும்போது அவர்‌ 
மகிமையோடு வருவார்‌. 
தமது 
வருவார்‌ 


தது 
கர்த்தர்‌ 
ஏனோக்கு 
கர்த்தர்‌ 
தம்முடைய 
மிரமாயிரமான 
பரிசுத்தவான்‌௧ளோடுங்கூட 
துன்மார்க்கரை 
கண்டிக்கிறதற்காக கர்த்தர்‌ வருகிறார்‌. 
எல்லோருக்கும்‌ நியாயத்தீர்ப்பு 
கொடுக்கிறதற்காக கர்த்தர்‌ வருகிறார்‌. 


அவபக்தியுள்ள யாவரும்‌, 
அவபக்தியாய்‌ செய்து வந்த அவபக்தியான 
கிரியைகளினிமித்தம்‌, அவர்களைக்‌ 
கண்டிக்கிறதற்கு கர்த்தர்‌ வருகிறார்‌ 
தமக்கு விரோதமாய்‌ அவபக்தியுள்ள 
பாவிகள்‌ பேசின கடின வார்த்தைகள்‌ 
எல்லாவற்றினிமித்தம்‌ அவர்களை 
கண்டிக்கிறதற்காக கர்த்தர்‌ வருகிறார்‌. 
கர்த்தருடைய வருகையின்போது 
துன்மார்க்கருக்கு மன்னிப்பு இல்லை. 
கிருபையின்‌ காலத்தில்தான்‌ நமக்கு 
பாவமன்னிப்பும்‌ ஆத்தும இரட்சிப்பும்‌ 
கொடுக்கப்படும்‌. இதுவே கிருபையின்‌ 
காலர்‌. கிருபையின்‌ காலம்‌ முடிந்த பின்பு 
அவர்‌ மறுபடியும்‌ வருகிற காலம்‌ வரும்‌ 
அப்போது அவர்‌ தம்முடைய கிருபையை 
'வெளிப்படுத்துவதற்குப்‌ பதிலாக, நீதியை 
'வெளிப்படுத்துவார்‌. எல்லோருக்கும்‌ 
நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்காக 
வருகிறார்‌. 


யூதா ஏனோக்கு 
தீர்க்கதரிசனத்தைப்பற்றி 
அவபக்தியுள்ளவர்கள்‌, 

செய்து வந்த சகல 

கிரியைகள்‌, அவபக்தியுள்ள பாவிகள்‌ 
என்னும்‌ வார்த்தைகளை திரும்பத்‌ திரும்ப 
சொல்லுகிறார்‌. 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


ட்‌ 
090 


இக்காலத்தில்‌ பக்தியுள்ளவர்களுக்கும்‌. 
அவபக்தியுள்ளவர்களுக்கும்‌. அதிக 
வித்தியாசமில்லை. இந்த 
உலகத்தாரும்‌ பக்தியுள்ளவர்களையும்‌, 
அவபக்தியுள்ளவர்களையும்‌ வித்தியாசம்‌ 
பார்ப்பதுமில்லை. உலகத்தாருக்கு இவ்விரு 
பிரிவாரும்‌ ஒன்றுபோலவே பகட்க 


உலகத்து ஜனங்களுக்கு 
உலகப்பிரகாரமான காரியங்கள்தான்‌ 
முக்கியமானதாகத்‌ தெரியும்‌. ஆனால்‌ 
கர்த்தரோ மனுஷர்‌ பார்க்கிற விதமாகப்‌ 
பார்ப்பதில்லை. அவர்‌ நம்முடைய 
இருதயத்தைப்‌, பார்க்கிறார்‌. 
இருதயத்திலுள்ள பக்தியைப்‌ 
பார்க்கிறார்‌. கர்த்தர்‌ 
மனுஷரை பக்தியுள்ளவர்களென்றும்‌, 
அவபக்தியுள்ளவர்களென்றும்‌ இரண்டு 
பிரிவாகப்‌ பிரித்துவிடுகிறார்‌. இதுபோலவே 
மனுஷருடைய கிரியைகளை பக்தியான 
கிரியைகளென்றும்‌, அவபக்தியான 
கிரியைகளென்றும்‌ இரண்டுவிதமான 
கிரியைகளாகப்‌ பிரித்துவிடுகிறார்‌. 


கர்த்தருக்கு விரோதமாய்‌ 
கடனவார்த்தைகளைப்‌ பேசுவதுகூ. 
பாவம்தான்‌. இதற்கும்‌ ஆக்கினைத்தீர்ப்பு 
உண்டு. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு 
நாளில்‌, அவருக்கு விரோதமாகப்‌ பேசின 
பேச்சுக்கள்‌, செய்த கிரியைகள்‌ எல்லாம்‌ 
நீதியாய்‌ நியாயம்‌ விசாரிக்கப்படும்‌. 
இதந்தேற்ற , தண்டணை நீதியாய்க 
ஈடுக்கப்படும்‌. 


முறுமுறுக்கி வர்கள்‌ 
யூதா 1:16 


1:18. 
முதமுதுக்கிறவர்களும்‌, 
முறையிடுகிறவர்களும்‌, 
இச்சைகவின்‌ 
'தடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள்‌; 

வாய்‌ 
பேசும்‌; 


இவர்கள்‌ 


தங்கள்‌. 
படி 





மயம்‌ 
யய 1 


கள்ளப்போதகர்கள்‌ விசுவாசிகளை 
வஞ்சிக்கிறார்கள்‌. இவர்கள்‌ துன்மார்க்க 
சுபாவமுள்ளவர்கள்‌. இவர்களிடத்தில்‌ 
காணப்படுகிற இன்னும்‌ 
தீயசுபாவங்களைப்பற்றி யூதா 
எழுதுகிறார்‌. இவர்க 
முறுமுறுக்கிறவர்கள்‌. மற்றவர்களுக்கு 
விரோதமாக எப்போதும்‌ 
முறுமுறுக்கிறவர்கள்‌ தீய 
சுபாவமுடையவர்கள்‌. இவர்கள்‌ 
தங்களுடைய சிந்தையில்‌ பலவீனராயும்‌ 
துன்மார்க்கராயும்‌ இருப்பார்கள்‌. 


முறுமுறுக்கிறவர்களுக்கு எதிலும்‌ 
திருப்தி இருக்காது. என்ன நடந்தாலும்‌ 
இவர்கள்‌ கோபப்படுவார்கள்‌. தாங்கள்‌ 
இப்போதிருக்கிற நிலமையில்‌ 
திருப்தியடையமாட்டார்கள்‌. கர்த்தருடைய 
கிருபையினால்‌ தாங்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ இவர்களிடத்தில்‌ இருக்காது. 
எவ்வளவு இருந்தாலும்‌ இவர்களிடத்தில்‌ 
திருப்தியோ, சந்தோஷமோ இருக்காது. 


முறுமுறுக்கிறவர்கள்‌ தங்களைப்‌ 
பற்றியும்‌, மற்றவர்களைப்பற்றியும்‌ 
எப்போதும்‌ முறையிட்டுக்‌. 
கொண்டிருப்பார்கள்‌. தங்களைத்‌ தவிர 
இந்த உலகத்தில்‌ இவர்களுடைய 
கண்களுக்கு யாருமே நல்லவர்களாகத்‌ 
தெரியமாட்டார்கள்‌.  மற்றவர்களைப்பற்றி 
எப்போதும்‌ முறையிட்டுக்கொண்டும்‌, 
குறைசொல்லிக்கொண்டும்‌ இருப்பார்கள்‌. 
மற்றவர்களைவிட தாங்கள்‌ 
உயர்ந்தவர்களென்று நினைப்பார்கள்‌. 
ஆனால்‌ மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய 
வசதிகளும்‌ டல்‌ க்களுக்கு 
யென்‌! 
ப்‌ முறையிடுவார்கள்‌ வ்‌ 


விரிவாக 
இவர்கள்‌ 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


| 
PUBLISHERS 


இப்படிப்பட்டவர்கள்‌ 
சுயஇச்சைகளின்படி 
இவர்களுடைய 
இறுமாப்பானவைகளைப்‌ 
சத்தியத்தைப்‌ 
இவர்களிடத்தில்‌ 
தற்பொழிவுக்காக 
செய்வார்கள்‌. 
எல்லோரும்‌ 
பேசவேண்டுமென்று 
மற்றவர்களைப்‌ 


தங்கள்‌ 
நடப்பார்கள்‌. 
வாய்‌ 

பேசும்‌ 
பேசாது. 
மனத்தாழ்மையிருக்காது. 
முகஸ்துதி 
தங்களைப்பற்றி 
பெருமையாக 
எதிர்பார்த்து 
புகழ்ந்து பேசுவார்கள்‌. 
சத்திய வசனம்‌ 


ஆளுகை 

இவர்களுடைய 

ல்‌ இவர்களை ஆளுகை 
செய்கிறது. 


நீங்களோ பிரியமானவர்களே 
யூதா 1 : 17-21 


மூதா 117. 
பிரியமான வர்கனே, 

கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 
அப்போஸ்தலரால்‌ முன்‌ சொல்லப்பட்ட 
வார்த்தைகளை நினைவுகூருங்கள்‌. 


மூதா 1:18. கடைசிக்காலத்திலே தங்கள்‌ 
துன்மார்க்கமான' இச்சைகளின்‌ படி. 
நடக்கிற பரியாசக்காரர்‌ 
தோன்றுவார்கள்‌ என்று உங்களுக்குச்‌ 
சொன்னார்களே. 


மூதா 1:19. இவர்கள்‌ பிரிந்து 
போகிறவர்களும்‌,ஜென்மசுபாவத்தாரும்‌, 
ஆவியில்லாதவர்களுமாமே. 


மூதா 1:20. 
பிரியமானவர்களே, 
பரிசுத்தமான விசுவாச த்தின்மேல்‌ 
உங்களை உறுதிப்படுத்திக்கொண்டு, 
பரிசுத்த ஆவிக்குன்‌ ஜெபம்பண்ணி, 


நீங்களோ 


உங்கள்‌ மகா 


யூதா 121. தேவனுடைய அன்பிலே 
உங்களைக்‌: காத்துக்கொண்டு, 
'தித்தியஜீவனுக்கேதுவாக நம்முடைய 
கர்த்தராகிய இயேக்கிறிஸ்துவினுடைய 
'இரக்கத்தைப்‌ பெறக்காத்திருங்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


இதுவரையிலும்‌ 
துன்மார்க்கரையும்‌ 
சொல்லிவிட்டு, 
விசுவாசிகளுக்கு 
சொல்லுகிறார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ அமி 
சத்தியத்தை 
செய்திருக்கிறார்கள்‌. 
அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை 
இவர்கள்‌ நினைவுகூரவேண்டும்‌. 
விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ நிலைத்திருக்க 
வேண்டும்‌ நிலையில்லாமலும்‌ 
உறுதியில்லாமலும்‌ விசுவாச ஜீவியத்தில்‌ 
தள்ளாடக்கூடாது 


இயேசு கிறிஸ்துவினுடைய 
வார்த்தைகளை மற்றவர்களுக்கு உபதேசம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌  சாட்சியுள்ளவர்களாய்‌ 
ஜீவிக்கவேண்டும்‌. அன்போடு 
பேசவேண்டும்‌. கசப்பான வார்த்தைகளும்‌ 
கோபமான வார்த்தைகளும்‌ நல்ல. 
பலனைத்தராது கடினவார்த்தைகள்‌ 
சரீரத்தை மாத்திரமே தொடும்‌. 
பேசுகிறவர்களும்‌ உணர்ச்சி 
வசப்படுவார்கள்‌. கேட்கிறவர்களும்‌ 
உணர்ச்சி வசப்படுவார்கள்‌. நாம்‌ 
அன்போடு பேசும்போது மனுஷருடைய 
மனச்சாட்சியோடு பேசுவோம்‌. நம்முடைய 
வார்த்தைகள்‌ அவர்களுடைய 
இருதயத்தைத்‌ தொடும்‌. அவர்களுடைய 
இருதயத்தில்‌ நம்முடைய க 
தங்கியிருந்து கிரியை நடப்‌! 


யூதா 


கள்ளப்போதகர்களையும்‌. 


ப்‌ 


விசுவாசிகள்‌ 
கள்ளப்போதகர்கள்‌ 
விசுவாசிகளை வஞ்சிக்கிறவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. முறுமுறுக்கிறவர்களும்‌ 

முறையிடுகிறவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 
இற்‌! என பேசுகிறவர்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. இவையெல்லாவற்றிற்கும்‌ 
மத்தியிலும்‌ கர்த்தருடைய சபை 
ஜீவனுள்ளதாயிருக்கிறது. கர்த்தர்‌ 
தம்முடைய சபையை ஆசிர்வதிக்கிறார்‌. 


தம்முடைய வாக்குத்தத்தத்தை 
மூலமாக நிறைவேற்றுகிறார்‌. 


மத்தியிலே. 
இருக்கிறார்கள்‌. 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


A 
PUELSHERS 


சபைக்கு விரோதமாக சிலர்‌ 
பரியாசப்பேச்சுக்களைப்‌ பேசலாம்‌. ஒரு 
சிலர்‌ சபையாரை உபத்திரவப்படுத்தலாம்‌. 
விசுவாசிகள்‌ எப்படிப்பட்ட 
சூழ்நிலையிலிருந்தாலும்‌ கர்த்தரை 
உறுதியாய்ப்‌  பற்றிக்கொள்ளவேண்டும்‌. 
கிறிஸ்துவைப்பற்றும்‌. விசுவாசத்தைக்‌ 
காத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. இயேசு 
கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள்‌. 
விசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தின்‌ 
சத்தியத்தை உபதேசம்‌ 
பண்ணியிருக்கிறார்கள்‌. இனிமேல்‌ 
நடைபெறப்போகிற சம்பவங்களை அவர்கள்‌ 
விசுவாசிகளுக்கு முன்னெச்சரிப்பாக 
சொல்லியிருக்கிறார்கள்‌. விசுவாசிகளுக்கு 
சோதனைகளும்‌, வேதனைகளும்‌, 
பாடுகளும்‌, உபத்திரவங்களும்‌ 
வருமென்று அப்போஸ்தலர்கள்‌ 
முன்னறிவித்திருக்கிறார்கள்‌. நமக்கு 
இவையெல்லாம்‌ முன்னெச்சரிப்பாக 
முன்னறிவிக்கப்பட்டிருப்பதினால்‌ நாமும்‌ 
முன்னெச்சரிப்பாக தேவனுடைய 
சர்வாயுதவர்க்கத்தைத்‌ தரித்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. ஆவிக்குரிய 
யுத்தம்பண்ண நம்மை 
ஆயத்தப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 


கடைசிக்‌ காலத்திலே 
துன்மார்க்கமான இச்சைகளின்படி 
நடக்கிற பரியாசக்காரர்‌ தோன்றுவார்கள்‌. 
பார்க்கும்போது 
ஆச்சரியப்படக்கூடாது 
இப்படிப்பட்ட 
பரியாசக்காரர்கள்‌ தோன்றுவார்களென்று 
அப்போஸ்தலர்கள்‌ நன்க்கு 
ஏற்கெனவே சொல்லியிருக்கிறார்கள்‌. 
பரியாசக்காரரிடத்தில்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ வாசம்பண்ணுவதில்லை. 
இவர்கள்‌ ஆவியில்லாதவர்கள்‌. 
பரியாசக்காரரிடத்தில்‌ கிறிஸ்துவின்‌ 
சுபாவமில்லை. இவர்களிடத்தில்‌ 
இவர்களுடைய ஜென்மசுபாவமே 
இருக்கிறது. இவர்கள்‌ மற்ற 
விசுவாசிகளோடு சேர்ந்து ஐக்கியமாக 
இருக்கமாட்டார்கள்‌. ஐக்கியம்‌ 
இவர்களுக்குப்‌ பிடிக்காது. யாரோடும்‌ 
ஒத்துப்போகமாட்டார்கள்‌. தங்கள்‌ 
துன்மார்க்கமான இச்சைகளின்படி 
நடக்கிற பரியாசக்காரர்‌ விசுவாசிகளை 
விட்டுப்‌ பிரிந்துபோய்விடுவார்கள்‌. 





மயம்‌ 
யய 1 


பரிசுத்த ஆவியானவர்‌ சத்திய 
ஆவியானவராகவும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ 
கர்த்தருடைய  பரிசுத்தவான்களிடத்தில்‌ 


யானவர்‌ 
வாசம்பண்ணுவதில்லை. 
பரியாசக்காரராகவும்‌. 

பக்தியற்றவர்களாகவும்‌ இருக்கும்போது, 
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்‌ 
மிகவும்‌ கவனமாய்‌ ஜீவிக்கவேண்டும்‌. 
நம்முடைய விசுவாச ஜீவியத்தில்‌ 
வளர்ச்சி பெறவேண்டும்‌. கர்த்தரை 
கருத்தாய்த்‌ தேடவேண்டும்‌. அவருடைய 
வசனத்தைத்‌ தியானிக்கவேண்டும்‌. 
கர்த்தருக்குப்‌ பூரணமாய்க்‌ 
கீழ்ப்படியவேண்டும்‌. 

சாத்தான்‌ யாரை விழுங்கலாமோ 
என்று கெர்ச்சிக்கிற சிங்கம்போல சுற்றி 
அலைகிறான்‌. சாத்தான்‌ மிகவும்‌ 
சுறுசுறுப்பாக கிரியை செய்கிறான்‌. 
சாத்தான்‌ சுறுசுறுப்பாக இருக்கும்போது 
விசுவாசிகள்‌ சோம்பேறிகளாக 
இருக்கக்கூடாது. நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ நாம்‌ 
சுறுசுறுப்பாயிருக்கவேண்டும்‌. சத்திய 
உபதேசத்தை நாம்‌ தெளிவாய்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌ நம்முடைய 
பேச்சும்‌ நடத்தையும்‌ 
பரிசுத்தமாயிருக்கவேண்டும்‌. சாத்தான்‌ 
நம்மை எந்தப்‌ பக்கத்தில்‌ வந்து 
தாக்கினாலும்‌, நாம்‌ கர்த்தருடைய 
இரத்தக்‌ கோட்டைக்குள்ளே 
பாதுகாப்பாயிருக்கவேண்டும்‌. 

கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
சத்தியத்தில்‌ உறுதியாய்த்‌ தரித்திருக்க 
வேண்டும்‌. தங்கள்‌ த்தைக்‌ 
காத்துக்‌ 
பரிசுத்தத்தில்‌  நிலைத்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய மகாபரிசுத்தமான 
விசுவாசத்தின்மேல்‌ நம்மை 
உறுதிப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 
கர்த்தரைப்பற்றும்‌ விசுவாசமே நம்முடைய 
ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அஸ்திபாரம்‌. 
அஸ்திபாரம்‌ போட்டபின்பு நாம்‌ அப்படியே 
டன. கற்ப பப கய 

டய க்‌ 
தர்க்கத்தை 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


A 
PUELSHERS 


பிரயாசங்களெல்லவற்றையும்‌ 


தம்முடைய 
பார்ப்பார்‌. நாம்‌ பயன்படுத்துகிற 
பொருட்கள்‌ சோதிக்கப்படும்போது, 
நிலைத்து நிற்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகளாகிய நம்மிடத்தில்‌ தெளிந்த 
சிந்தனையும்‌, உறுதியான விசுவாசமும்‌ 
இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
நம்மால்‌ சோதனையிலிருந்து 
தப்பித்துக்கொள்ள முடியும்‌ 

விசுவாசிகள்‌ பரிசுத்த ஆலிக்குள்‌ 
ஜெபம்பண்ணவேண்டும்‌. ஜெபம்‌ நம்முடைய 
விசுவாசத்திற்கு போஜனம்கொடுக்கிறது. 
ஜெபம்பண்ணும்போதுதான்‌.. நம்முடைய 
விசுவாசம்‌ வளரும்‌ நம்முடைய 
சுயபலத்திலே ஜெபம்பண்ணாமல்‌, நாம்‌ 
பரிசுத்த ஆலிக்குள்‌ ஜெபம்பண்ண 
வேண்டும்‌ ஆவியானவர்‌ நம்மை 
வழிநடத்துகிறடி நாம்‌ ஜெபிக்கவேண்டும்‌. 
பரிசத்‌ யானவர்‌ நம்மை க 
செய்யவேண்டும்‌ ர்க்‌ 


விசுவாசிகளாகிய நாம்‌ தேவனுடைய 
அன்பிலே நம்மைக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. தேவனுடைய வழியிலே நாம்‌ 
நடக்கவேண்டும்‌. தேவனுடைய அன்பிலே 
நாம்‌ நிலைத்திருந்தால்தான்‌, அவருடைய 
வழியில்‌ நம்மால்‌  நடக்கழுடியும்‌, 
இயேசுகிறிஸ்துவினுடைய இரக்கத்தைப்‌ 
பெற நாம்‌ காத்திருக்கவேண்டும்‌. 
இயேசுகிறிஸ்து தம்முடைய 
இரக்கத்தினால்‌ நமக்கு நித்திய 
ஜீவனைக்‌ கொடுக்கிறார்‌. கிறிஸ்துவே 
நம்முடைய ஆத்தும மீட்பர்‌. நம்முடைய 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின்‌ 


கவே நாம்‌ பரலோகத்திற்குள்‌ 
பிரவேசிக்கிறோம்‌. SH 





மயம்‌ 
யய 1 


விசுவாசம்‌ 
வேண்டும்‌. 
நம்பிக்கை 


நம்முடைய 

ஜீவனுள்ளதாயிருக்க 
Bie ar Us டர்‌ ல்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்க வேண்டும்‌. 
நமக்குள்‌ பரிசுத்தமான விசுவாசமும்‌. 
தேவஅன்பும்‌  நிரம்பியிருக்கும்போது. 
நம்முடைய மாம்சத்தின்‌ இச்சைக்கு நாம்‌ 
கீழ்ப்படியமாட்டோம்‌. தேவனுடைய 
சித்தத்திற்கு நம்மைக்‌ கீழ்ப்படுத்துவோம்‌. 
நம்முடைய மாம்சத்தின்‌ இச்சைகளையும்‌, 
உலகத்தையும்‌, உலகத்தின்‌ 
காரியங்களையும்‌ நாம்‌ சிலுவையில்‌ 
அறைவோம்‌. தேவனுடைய அன்பிலே 
நம்மைக்‌ காத்துக்கொள்வோம்‌. 
கிறிஸ்துவினுடைய இரக்கத்தைப்‌ பெற 
காத்திருப்போம்‌. நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்து, தமது கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌ நமக்கு நித்திய 
ஜீவனைக்கொடுப்பார்‌ 


வெறுத்துத்தன்ளூங்கன்‌ 
யூதா 1: 22,28 


1:22. அல்லாமலும்‌, 
ங்கள்‌ பகுத்தறிவுன்னவர்கனாயிருத்து, 
சிலருக்கு இரக்கம்‌ பாராட்டி, சிலரை 
அக்கினியிலிருந்து. இழுத்துவிட்டு, 
பயத்தோடே, இரட்சித்து, 


யூதா. 1:28. மாம்சத்தால்‌ 
கழைப்பட்டிருக்கிற. வஸ்திரத்தையும்‌ 
வெறுத்துத்‌ தள்ளுங்கள்‌. 


ஒரு சில விசுவாசிகள்‌ விசுவாசத்தை 
விட்டு விலகிப்போய்விடுவார்கள்‌. 
இவர்கள்‌ கர்த்தரைவிட்டுப்‌ பின்வாங்கிப்‌ 
போய்விடுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்களோடு 
எப்படி. பழகவேண்டுபென்று யூதா 
விசுவாசிகளுக்கு சனை 
சொல்லுகிறார்‌. கர்த்தரை விட்டுப்‌ 
பின்வாங்கிப்போனவர்கள்‌ சாத்தானுடைய 
கண்ணியில்‌ சிக்கிமிருக்கிறார்கள்‌. அந்தக்‌ 
கண்ணியிலிருந்து இவர்களை 
விடுவிப்பதற்கு நம்மால்‌ முடிந்த எல்லா 
உதவிகளையும்‌ ர்களுக்குச்‌ 
கத்‌ க அவர்களுக்குச்‌ 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


PUEUSHERS 


நம்முடைய சகோதரருக்கு நாம்‌ 
ஆலிக்குரிய காவலாளிகளாயிருக்கிறோம்‌. 
ழுந்துபோன சகோதாருக்கு 
மனதுருக்கத்தோடு உதவிசெய்யவேண்டும்‌. 
அவர்களுக்கு இரக்கம்‌ பாராட்டி, 
அக்கினியிலிருந்து, அவர்களை 
த்துவிட்டு, பயத்தோடே அவர்களை 
ட்சிப்புக்குள்‌ வழிநடத்தவேண்டும்‌. 

ஒரு விசுவாசத்தில்‌ 
பலவீனமாயிருப்பார்கள்‌. இதினிமித்தமாய்‌ 
சாத்தானுடைய தந்திரமான கண்ணியிலே 
சிக்கிக்கொள்வார்கள்‌. பிசாசின்‌ வஞ்சக 
வலையில்‌ மாட்டிக்கொள்வார்கள்‌. வேறு 
சிலர்‌ துணிகரமாய்ப்‌ பாவம்‌ செய்வார்கள்‌. 
ஒரு காரியம்‌ பாவம்‌ என்று 
தெரிந்திருந்தும்‌ அதை துணிந்து 
செய்வார்கள்‌. இவ்விரண்டு 
சுபாவங்களுக்கும்‌. வித்தியாசம்‌ 
காணவேண்டும்‌. நாம்‌ 
பகுத்தறிவுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 
ஆவிகளைப்‌ பகுத்தறிவதுபோல, 
பாவிகளையும்‌ பகுத்தறியவேண்டும்‌. 


நாம்‌ 


விசுவாசத்தில்‌ 
பலவீனராயிருக்கிறவர்களில்‌ 
நாம்‌ இரக்கம்‌ 


சிலருக்கு 
காண்பிக்கவேண்டும்‌. 
இவர்களிடத்தில்‌ அன்போடு 
பேசவேண்டும்‌. கடினவார்த்தைகளையோ, 
கோபவார்த்தைகளையோ _ இவர்கள்மீது 
பயன்படுத்தக்கூடாது. தேவையில்லாமல்‌ 
ன கடிந்துகொள்ளக்கூடாது. 
பர்களுக்கு அன்பு பாராட்டவேண்டும்‌. 
மன்னிக்க 
நாம்‌ 


கர்த்தர்‌ இவர்களை 
சித்தமன்னைராகமிருக்கும்போது, 
அவர்களை 

மறுத்துவிடக்கூடாது ட 
மன்னிக்கும்போது, அவர்களை 
மன்னியாதிருப்பதற்கு நாம்‌ எம்மாத்திரம்‌ 
என்று நம்மைப்பற்றி தாழ்மையாய்‌ 
நினைக்கவேண்டும்‌. நாம்‌ அவர்களை 
மன்னிப்பதைலிட கர்த்தர்‌ அவர்களை 
மன்னிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
மன்னிப்பே மெய்யான மன்னிப்பு 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ மன்னிப்பு 


பெற்றுக்கொள்‌ வண்ணமாக 
அவர்களுக்கு க்‌ ம்‌ பாராட்டவேண்டும்‌. 





மயம்‌ 
யய 1 


கர்த்தனலிட்டு பின்வாங்கிப்போன: 
ஒரு விசுவாசிகளை 
தவமிருந்து இழுத்துவிடுவதுபோல 
அவர்களைக்‌ காப்பாற்றவேண்டும்‌. 
அவர்களைப்‌ பயத்தோடே 
இரட்சிக்கவேண்டும்‌. கர்த்தருடைய 
பயங்கரமான நாளையும்‌, அவருடைய 
நீதியான நியாயத்தீர்ப்பையும்‌, பாவிகளுக்கு 
அவர்‌ நீதியாய்க்‌ கொடுக்கிற நித்திய 
நாக தண்டனையையும்‌ அவர்களுக்கு 
எடுத்துச்‌ சொல்லவேண்டும்‌. பாவத்தில்‌ 
அவர்கள்‌ தொடர்ந்து ஜீவித்தால்‌, 
அவர்களுக்கு நித்திய நரக தண்டனை 
கிடைக்குமென்று. வேதவசனத்தின்படி 
அவர்களை பயமுறுத்தவேண்டும்‌. 


அவர்கள்‌ மனந்திரும்ப 
வேண்டுமென்பதுதான்‌ நம்முடைய 
நோக்கம்‌. அவர்களை  பயப்ப 
வைக்கவேண்டுபென்பது நம்முடைய 
நோக்கமாயிருக்கக்கூடாது. அவர்கள்‌ 
எப்படியாவது. இரட்சிக்கப்படவேண்டும்‌ 
என்னும்‌ நோக்கத்தில்‌, வேதவசனங்களை 
எடுத்துச்‌ சொல்லி, பாவிகளுக்கு வரும்‌ 
தண்டனைகளையும்‌ விளக்கிச்‌ சொல்லி, 
அவர்களை பயமுறுத்துவதில்‌ தவறு 
எதுவுமில்லை. 


எல்லாவற்றிற்கும்‌ ஒரு அளவு 
உள்ளது. விசுவாசத்தில்‌ பின்வாங்கிப்‌ 
போனவர்களை பயமுறுத்துவதற்கும்‌ ஒரு 
அளவு உள்ளது. மற்றவர்களை 
பயமுறுத்தும்போது, கர்த்தருடைய 
சமுகத்தில்‌ நம்மையும்‌ ஆராய்ந்து பார்க்க 
வேண்டும்‌. பகுத்தறிவுள்ளவர்களாயிருக்க. 
வேண்டும்‌. கர்த்தர்‌ நீதிபரர்‌. அவரிடத்தில்‌. 
பட்சபாதமில்லை. மற்றவர்களைப்போலவே 
நம்மிடத்திலும்‌ பாவம்‌ இருக்குமென்றால்‌, 
கர்த்தர்‌ நம்மையும்‌ பட்சபாதமில்லாமல்‌: 
தண்டிப்பார்‌ கர்த்தர்‌ நிமித்தமாய்‌ 
மற்றவர்களைப்‌ பயமுறுத்துகிற நாம்‌, 
நமக்கும்‌ தண்டனை உண்டு என்று 
உணர்ந்‌ நாமும்‌ பாவம்‌ செய்ய 
பயப்பட 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


ட 
PUELSHERS 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
பாவத்தைவிட்டு விலகி ஜீவிக்கவேண்டும்‌. 
பாவத்திற்கு நாம்‌ பங்காளிகளாகயிருக்கக்‌ 
கூடாது. துன்மார்க்கமான 
காரியங்களைவிட்டும்‌ துன்மார்க்கமான 
கிரியைகளை விட்டும்‌, 
துன்மார்க்கரைவிட்டும்‌. தூரமாக 
விலகிப்போய்விடவேண்டும்‌. மாம்சத்தில்‌ 
கறைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும்‌ 
வெறுத்துத்‌ தள்ளவேண்டுமென்று யூதா 
நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார்‌. 


வஸ்திரமும்‌ 
உதவுவதாக 
மாம்சத்தின்‌ 


நம்முடைய 
பரிசுத்தத்திற்கு 
இருக்கவேண்டும்‌. 
இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு 
உதவியாக வஸ்திரம்‌ தரிக்கக்கூடாது. 
நம்முடைய வஸ்திரமாகமிருந்தாலும்‌, 
நம்முடைய  சுபாவங்களாகயிருந்தாலும்‌, 
நம்முடைய  பேச்சுக்களாகமிருந்தாலும்‌, 
நம்முடைய கிரியைகளாகயிருந்தாலும்‌, 
எதுவும்‌ நம்முடைய மாம்ச இச்சையை 
நிறைவேற்றக்கூடாது. இப்படிப்பட்டது 
எதுவாகயிருந்தாலும்‌ நாம்‌ இதை 
வெறுத்துத்‌ தள்ளவேண்டும்‌. 
நம்முடைய இரட்சுகரான 
தேவன்‌ 
யூதா 1 : 24,25 


மூதா 1:24. வழுவாதபடி உங்களைக்‌. 
மகிமையுள்ள. 
மிகுத்த 


து சதக] நம்முடைய 
இரட்சகரான தேவனுக்குக்‌ கனமும்‌ 
மகத்துவமும்‌ வல்லமையும்‌ அதிகாரமும்‌ 

எப்பொழுதும்‌ 





மயம்‌ 
யய 1 


இந்த 
தேவனை 


அப்போஸ்தலர்‌ யூதா 
நிருபத்தின்‌ முடிவுரையாக 
ஸ்தோத்திரம்பண்ணுகிறார்‌. அவருக்கே 
கனமும்‌ மகத்துவமும்‌ வல்லமையும்‌ 
அதிகாரமும்‌ இப்பொழுதும்‌ ௨ எப்பொழுதும்‌ 
உண்டாவதாக என்று தேவனை 
துதிக்கிறார்‌. தேவனால்‌ கூடாதகாரியம்‌ 
ஒன்றுமில்லை. அவர்‌ 
சர்வவல்லயையுள்ளவர்‌. அவர்‌ நம்மை 
வழுவாதபடி காக்க விரும்புகிறார்‌. தமது 
மகிமையுள்ள சந்நிதானத்திலே நம்மை 
மாசற்றவர்களாய்‌ நிறுத்த அவர்‌ 
வல்லமையுள்ளவர்‌. தம்முடைய 
சந்நிதானத்திலே நம்மை மிகுந்த 
மகிழ்ச்சியோடே நிறுத்தக்கூடியவர்‌ 


செய்யாததினால்‌ 
மகிமையுள்ள 


நாம்‌ பாவும்‌ 
கர்த்தருடைய 

சந்நிதானத்திலே மாசற்றவர்களாய்‌ 
நிறுத்தப்படுவதில்லை. நாம்‌ 
பாவம்‌ செய்தவர்கள்தான்‌. ஆனாலும்‌ 
நம்முடைய இரட்சகராகிய இயேசுகிறிஸ்து 
தம்முடைய கிருபையினாலும்‌ 
இரக்கத்தினாலும்‌, நம்முடைய பாவங்களை 
மன்னித்து, நம்மை தமது மகிமையுள்ள 


ம்‌ மாசற்றவர்களாய்‌ 6 
முன்பாக நிற்பது அவருடைய சுத்தகிருபை. 


யூதா - விரிவுரை 
JUDE - COMMENTARY 


== 
PUELSHERS 


கர்த்தர்‌ நம்மை தமது 
மகிமையுள்ள சந்நிதானத்திலே 
நிறுத்துகிறார்‌. கர்த்தருடைய சந்நிதானம்‌. 
மகிமையுள்ளது. அந்த சந்நிதானத்திற்கு 
முன்பாகத்தான்‌ நாம்‌ நிறுத்தப்படுவோம்‌. 
கர்த்தர்‌ நம்மை சீக்கிரத்தில்‌ தம்முடைய 
மகிமையுள்ள சந்நிதானத்திலே 
நிறுத்துவார்‌ என்று விசுவாசிக்கிறோம்‌. 
இதுவே நம்முடைய விசுவாசத்தின்‌ 

க்கு. நாம்‌ இப்போது 
இயேசுகிறிஸ்துவில்‌ விசுவாசம்‌. 
வைத்திருக்கிறோம்‌. நாம்‌ 
விசுவாசிக்கிறவரை சக்கரத்திலை 
முகமுகமாய்த்‌ தரிசிப்போம்‌. 


கர்த்தருடைய மகிமையுள்ள 
சந்நிதானத்திலே நாம்‌ மாசற்றவர்களாய்‌ 
நிறுத்தப்படுவது நமக்கு மிகுந்த 
மகிழ்ச்சியாயிருக்கும்‌. பாவம்‌ எங்கு 
இல்லையோ அங்கு வருத்தமும்‌ 
இருக்காது. எங்கு _ ஸரிபூரணமான 
பரிசுத்தம்‌ இருக்கிறதோ. அங்கு 
பரிபூரணமான சந்தோஷமும்‌ இருக்கும்‌. 
நம்முடைய கர்த்தர்‌ சர்வவல்லமையுள்ளவர்‌. 
தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே 
நம்மை  மாசற்றவர்களாய்‌ நிறுத்த 
நம்முடைய தேவன்‌ வல்லமையுள்ளவர்‌. 
நம்மை வழுவாதபடி காப்பதற்கு அவர்‌ 
சித்தமுள்ளவர்‌. அவர்‌ ஒருவரே 
ஞானமுள்ளவர்‌. அவரே நம்முடைய 
இரட்சகரான தேவன்‌. அவருக்கே 
கனமும்‌ மகத்துவமும்‌ வல்லமையும்‌ 
அதிகாரமும்‌ இப்பொழுதும்‌ எப்பொழுதும்‌ 
உண்டாவதாக. ஆமென்‌. 





